


தம்பம்‌ 2017 


20 ஆண்டு நிறைவு மலர்‌ 
௮. 12. 2017 





| எ. 


1997 Thamil Poonka 





Digitized by the Internet Archive 
In 2022 with funding from 
University of Toronto Scarborough Library 


https://archive.org/details/thamilboonga20thOOunse 


THAMIL POONKA SCHOOL 
3001, Markham Road, -21 
Scarborough On 
M1X 1L6 
647-378-3006 


கதம்பம்‌ 2017 


20 ஆண்டூ நிறைவு மலர்‌ 


இட்டார்‌ 


Since 1997 Thamil Poonka 





Thamil Poonka School 
3001 Markham Road, # 21 
Scarborough, ON, MIX eG 


Tele: 647-378-3006, 905247925 375,647-706-6123 
Email: thamilpoonka@gmail.com 


Website: www.thamilpoonka.org 


நூல்‌ விபரம்‌ 
நூலின்‌ பெயர்‌: கதம்பம்‌ 2017 (20 ஆண்டூ நிறைவு மலர்‌) 





தொகுப்பாசிரியர்‌: சபா. அருள்சுப்பிரமணியம்‌ 14/1... 

மொழி: தமிழ்‌ 

நூல்‌ அளவு: 8.5 % 11 

முதற்பதிப்பு: டிசம்பர்‌ 2017 

உரிமை : யோகா அருள்சுப்பிரமணியம்‌ M.Sc, Dip in Montessori 


தட்டச்சு: பாமதி தமிழ்ச்செல்வன்‌ 





பக்க வமவமைப்பு : சி,அ.சுரேஸ்‌ 
அட்டை வடிவமைப்பு : சுயனிகா சுரேஸ்‌ 
அச்சகம்‌: Samanthi Home, Multismart Solution, Toronto 


வெளியீட: தமிழ்ப்பூங்கா தமிழ்ப்பள்ளி 


Bibliographical Data 
Book Title : Kathambam 2017 (20 Year Completion Edition) 
Compiled : Saba Arulsubramaniam M.A. 
Language : Tamil 
Book Size : 8.5 x 11 
First Edition : December 2017 
Copyright : Yoga Arulsubramaniam M.Sc, Dip in Montessori 
Typing : Bamathy Thamilselvan 
Page Design : S.A.Suresh 
Cover Design : Shayanika Suresh 
Press : Samanthi Home, MultiSmart Solution, Toronto 
Published : Thamil Poonka School 


ISBN) 3 978-0-9949012-6-6 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 
தமிழ்ப்பூங்கா 


பாடசாலைப்‌ பண்‌ 


தமிழரெம்‌ பூங்கா தமிழ்ப்பூங்கா - இங்கு 
தமிழ்மலர்‌ அழகாய்‌ இதழ்விரித்து 
தரமாய்‌ நறுமணம்‌ வீசிவரும்‌ 
தரமாய்‌ நறுமணம்‌ வீசிவரும்‌ 
(தமிழரெம்‌...) 


கனடா மண்ணிற்‌ தமிழ்மொழியை - நாங்கள்‌ 
கற்றே தேறிட வழிகாட்டி 
மனமாய்‌ விரும்பித்‌ தமிழ்படிக்க — நாங்கள்‌ 
மகிழ்வுடன்‌ கூடும்‌ தமிழ்ப்பூங்கா 
(தமிழரெம்‌...) 
மொட்டூகள்‌ விரியும்‌ சோலையிது - தமிழ்‌ 
மொழிமணம்‌ வீசும்‌ சாலையிது 
சிட்டுகளாப்‌ இங்கு கூடிடுவோம்‌ - தமிழ்த்‌ 
தேனதை உண்டூ களித்திடுவோம்‌ 
(தமிழரெம்‌...) 
“தமிழன்‌', தமிழன்‌ தானென்று - இந்தத்‌ 
தரணியிற்‌ துணிந்தாற்‌ தமிழ்வாழும்‌ 
தமிழைப்‌ படித்துத்‌ தமிழர்களாய்‌ - வாழத்‌ 
தமிழறி வூட்டூம்‌ தமிழ்ப்பூங்கா 
(தமிழரெம்‌...) 


சபா. அருள்சுப்பிரமணியம்‌ M.A. 


தமிழ்ப்பூங்கா 


தமிழ்‌ படிப்போம்‌ 


தமிழ்படிப்போம்‌ தமிழ்படிப்போம்‌ 
தம்பி தங்கையரே! - நாங்கள்‌ 

தமிழரென்று பெருமை கொள்வோம்‌ 
அன்பு நண்பர்களே!! 


தமிழறியாத்‌ தமிழரென்றால்‌ 
வெட்க மில்லையா? - நாங்கள்‌ 
தாய்மொழியில்‌ ஊமையென்றால்‌ 
துக்கம்‌ இல்லையா? 





(தமிழ்படிப்‌....) 


சொந்த அடையாளங்களைத்‌ 
தொலைத்து நிற்பதா? - நாங்கள்‌ 
தூயதமிழ்‌ பேசக்கேட்டு 
மலைத்து நிற்பதா? 


வேற்று மொழி தன்னிற்பல 
வித்தை கற்றாலும்‌ - எங்கள்‌ 

வீட்டுமொழி தமிழதென்று 
விரும்பிப்‌ படிப்போம்‌. 





(தமிழ்படிப்‌... 


- சபா. அருள்சுப்பிரமணியம்‌ M.A. 


கதம்பம்‌ 2017 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


நடந்துவந்த பாதை..... 


2017ஆம்‌ ஆண்டூ தமிழ்ப்பூங்காவின்‌ வரலாற்றில்‌ ஒரு மைற்கல்‌ போன்று அமைந்துவிட்டது. 20 ஆண்டுகளைத்‌ தாண்டி 
அடூத்த ஆண்டிற்‌ காலடி பதிக்கும்‌ வேளையில்‌ நாம்‌ நடந்துவந்த பாதைகளை ஒருதடவை மீட்டூப்பார்ப்பது எமது 
இன்றைய மாணக்கர்கட்கு அன்றைய கதையைக்‌ கூறுவதாகவும்‌ அமையும்‌. ஒரு அமைப்புப்‌ பல ஆண்டுகளைக்‌ கடந்து 
தனது பணியைத்‌ தொடர எப்படியான பாதைகளைத்‌ தாண்டி வந்துள்ளதென்பதைத்‌ தமிழ்ப்பூங்கா மாணவரும்‌, 
ஏனையோரும்‌ அறிய இப்பகுதி உதவுமென நம்புகிறோம்‌. 


1997இல்‌ சில பெற்றோர்‌ கேட்டூக்கொண்டதற்கு இணங்க ஒருசில மாணவர்களோடூ திரு. கெங்கா அவர்களின்‌ வீட்டு 
நிலக்கீழறையில்‌ தொடக்கப்பட்ட தமிழ்வகுப்பு இன்று தமிழ்ப்பூங்கா என்ற பெயரைத்‌ தாங்கி ஒரு நிலையான 
கட்டடத்தோடூ நிமிர்ந்து நிற்கிறதென்றால்‌ அங்கே பலரின்‌ உதவியும்‌ ஒத்துழைப்பும்‌ ஒளிந்திருக்கின்றன என்பதே 
பொருளாகும்‌. எமது தொடக்க காலச்‌ செயற்பாடுகளுக்கு ஒத்தாசையாக இருந்த பெற்றாரான திரு. திருமதி கங்காதரன்‌ 
அவர்களையும்‌ ஆசிரியராக இருந்து உதவிய திருமதி கு. இராணி அவர்களையும்‌ இவ்விடத்தில்‌ நன்றிப்‌ பெருக்கோடூ 
நினைவுகூருகிறேன்‌. 








133, Crow Trail இல்‌ உள்ள வீட்டிற்கு நாம்‌ இடம்மாறியபோது எமது கற்பித்தற்‌ செயற்பாடுகளும்‌ அங்கு நகர்த்தப்பட்டன. 
மாணவர்களின்‌ எண்ணிக்கை கூடியதன்‌ காரணமாக நாம்‌ இடம்‌ மாறவேண்டிய கட்டாயம்‌ ஏற்பட்டது. அப்போது 
“மல்வேண்‌்‌' சமூகப்பொதுப்பணிமன்றத்தின்‌ கிளையாக 120 Berner Trail அமைந்திருந்த இடம்‌ கிடைத்தமை பெரிதும்‌ 
உதவியாக அமைந்திருந்தது. வாரஇறுதி நாட்களில்‌ அங்கு நாம்‌ மேற்கொண்ட தமிழ்க்கல்விச்‌ செயற்பாடுகள்‌ பல. 
மாணவர்கள்‌ ஆர்வமாகத்‌ தமிழ்மொழிக்‌ கல்வியில்‌ ஈடுபடுவதற்கு உதவும்‌ வகையில்‌ அமைந்த கற்பித்தற்‌ சாதனங்களை 
உருவாக்க அவ்விடம்‌ பெரிதும்‌ உதவியுள்ளது. தமிழ்மலர்‌ என்ற ஒளிநாடாவையும்‌, சிறுவர்‌ பாடல்களடங்கிய 
இறுவட்டூகளையும்‌, சிறுவர்‌ பாடல்‌ நூல்களையும்‌ அக்காலத்திலிருந்து வெளியிட்டுவரத்‌ தொடக்க இடமாக இருந்தது 
அதுவே. 








தொடர்ந்து வாரநாட்களில்‌ மட்டுமல்லாது கிழமை நாட்களிலும்‌ வகுப்புகளை நடத்துமாறு பெற்றோர்‌ கேட்டூக்கொண்டதற்கு 
இணங்கச்‌ சிலகாலம்‌ ஸ்ரீல்‌-மார்க்கம்‌ சந்திப்பில்‌ அமைந்துள்ள கடைத்தொகுதியில்‌ கிழமை நாட்களில்‌ திரு. ரூபன்‌ 
அவர்கள்‌ எடூத்திருந்த அறையில்‌ கிழமை நாள்‌ வகுப்புகளை நடத்தினோம்‌. அங்கும்‌ இடநெருக்கடி ஏற்படவே பாஸ்மோர்‌ 
வீதியில்‌ 328 ஆம்‌ எண்ணில்‌ அமைந்த இடத்திற்கு மாறவேண்டிய கட்டாயம்‌ ஏற்பட்டது. அங்கிருந்தும்‌ மூன்று ஆண்டூகள்‌ 
எமது செயற்பாடுகள்‌ முன்னெடூக்கப்பட்டன. 





மாணவர்‌ எண்ணிக்கை அதிகரித்ததன்‌ காரணமாக எமக்கென்று ஒரு நிலையான இடத்தில்‌ எமது கல்வி நிலையத்தை 
அமைக்கத்‌ தீர்மானித்தோம்‌. அந்த வகையில்‌ அமைந்ததே இன்று அமைந்துள்ள இடம்‌. 3001மார்க்கம்‌ வீதியில்‌ 21ஆம்‌ 
எண்ணில்‌ அமைந்துள்ள இந்த இடத்தை நாம்‌ வாடகை ஓப்பந்தத்திற்‌ பெறமுயன்றபோது எமது மூத்த மகன்‌ அசோக்‌ 
அவர்கள்‌ அவ்விடத்தைச்‌ சொந்தமாக எடூப்பதற்குத்‌ தமது ஆதரவை வழங்கினார்‌. மற்ற மகன்மார்‌ அருண்‌, பாபுஜி 
இருவரும்கூட எமக்கு வழங்கிவரும்‌ ஒத்துழைப்பும்‌ எமது செயற்பாடூகளுக்குப்‌ பெரிதும்‌ கைகொடூத்து வருவதை 
இவ்விடத்திற்‌ கூறத்தான்‌ வேண்டூம்‌. இவ்வாறு கொள்வனவு செய்யப்பட்டூத்‌ திருத்தியமைக்கப்பட்ட இடத்திற்கு 2016இல்‌ 
கனடாவின்‌ பிறந்த நாளான பூலை முதலாம்‌ நாளில்‌ இடம்மாறினோம்‌. தமிழ்மொழிக்‌ கல்வியோடூ நின்று விடாது தமிழ்ப்‌ 
பூங்காவின்‌ சேவை வேறுபல துறைசார்ந்தும்‌ விரிவாக்கம்பெற இவ்விடம்‌ உதவியுள்ளது. 

















மேலும்‌ மாணவரின்‌ தனித்திறனை மேம்படுத்தவும்‌. பயிற்சி வழங்கவும்‌, கலைபணிபாட்டூ நிகழ்வுகளை மாணவர்‌ மட்டத்தில்‌ 
முன்னெடூத்துச்‌ செல்லவும்‌, ஆசிரியர்களுக்கான கருத்தரங்குகளை ஒழுங்குசெய்து நடத்தவும்‌, முதியோர்‌, இளையோர்‌ 
தொடர்பான செயற்பாடுகளை வளர்த்துக்‌ கொள்வதற்கும்‌, யோகா வகுப்புகளை நடத்தவும்‌, குழந்தைப்‌ பராமரிப்பிற்கு 
உதவவும்‌ இந்த இடம்‌ பெரிதும்‌ உதவியாக உள்ளது. 


நான்‌ அறிவகத்தின்‌ பொறுப்பாளராக இருந்து செயற்பட்ட காலத்தில்‌ தமிழ்ப்பூங்காவின்‌ செயற்பாடுகளில்‌ காட்டிய 
தொய்வை ஈடூசெய்யும்வகையில்‌ எனது மனைவி யோகா அவர்கள்‌ மேற்கொண்ட செயற்பாடுகளே இன்று தமிழ்ப்பூங்கா 
தனது பெயரை நிலைநாட்டக்‌ காரணமாக அமைந்திருந்தன. இதனால்‌ இன்று ஒரு மாதிரிப்‌ பள்ளியாக எம்மை 
இனம்காட்டிக்கொள்ளும்‌ அளவிற்கு எமது செயற்பாடுகள்‌ வளர்ந்துள்ளன என்பதை அனைவரும்‌ அறிவர்‌. 


தமிழ்ப்பூங்கா தனது சேவையை நிறைவானதாகவும்‌, நிலையானதாகவும்‌ கொண்டிருக்கவேண்டூம்‌ என்று கருதியே பெரிய 
அளவில்‌ அகலக்கால்‌ பதிக்காது அடக்கமாக எமது செயற்பாடுகளை வரையறைப்படுூத்திச்‌ செயற்படுகிறோம்‌. இப்பணிக்கு 
உதவிவரும்‌ அறிவு சார்ந்த பெரியோர்‌. பெற்றோர்‌. ஆசிரியர்‌, ஆர்வலர்கள்‌, பழைய மாணவர்கள்‌, சமூகநிறுவனங்கள்‌, 
ஊடகங்கள்‌ அனைவருக்கும்‌ நன்றிகூறும்‌ இடமாகவும்‌ இச்சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்கிறேன்‌. 


சபா. அருள்சுப்பிரமணியம்‌ 
நிறுவநர்‌/ஆலோசகர்‌ 





(2 


தமிழ்ப்பூங்கா 


. பாடசாலைப்‌ பண்‌ 


தமிழ்படிப்போம்‌ (பாடல்‌) 


.. நடந்துவந்த பாதை 





வாழ்த்துச்‌ செய்திகள்‌ 


. நிறுவநரின்‌ செய்தி 


அதிபரின்‌ செய்தி 


. மாணவர்‌ ஆக்கங்கள்‌ 


நீங்காத நினைவுகள்‌ (படங்கள்‌) 


கட்டுரைகள்‌ 


நன்றி நவிலல்‌ 


உள்ளடக்கம்‌ 


பக்கம்‌ 


உட 


2 தக 


43 - 64 


65 


கதம்பம்‌ 2017 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


a (Shaun Chen 


Member of Parliament / Député 
Scarborough North / Scarborough—Nord 


CHAMBRE DES COMMUNES 
House or COMMONS 
CANADA 





December 23, 2017 
A Personal Message from MP Shaun Chen 


As the Member of Parliament for Scarborough North, | am pleased to extend my 
warmest greetings to the attendees and organizers of the Thamil Poonka Students’ 
Annual Award Ceremony. 


This event is a wonderful opportunity to celebrate the 20" anniversary of Thamil 
Poonka School, as well as recognize distinguished students for their hard work and 
achievements. | commend Thamil Poonka School for their commitment to teach 
the Tamil language to younger generations and for their continued efforts to 
promote and preserve the culture and heritage of the Tamil people in Canada. 


As Canadians, we are truly blessed to live in a nation that embraces 
multiculturalism and inclusion. It is gatherings such as this one that remind us of 
how much stronger we are as a country because of our diversity. 


Please accept my best wishes for a most successful event. 


Sincerely, 


Shaun Chen 


Member of Parliament 
Scarborough North 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 





[[பங ளு பா CUOMMUNS 
CHAMBRE DES COMMUNES 
CANADA 


Gary Anandasangaree 


Member of Parliament 


Scarborough—Rouge Park 


December 23", 2017 
Greetings from Gary Anandasangaree 


Member of Parliament for Scarborough-Rouge Park, Toronto, Canada 


It is with great pleasure that I extend my greetings to those gathered here for the Thamil 
Poonka School Annual Awards Ceremony. 


For twenty years, the Thamil Poonka School has inspired generations of Tamil- Canadians 
to further their understanding of traditional Tamil arts, language and culture. Using a variety 
of fun, interactive and educational activities to engage seniors, adults, youth and children, 
the Thamil Poonka School has helped ensure future generations of Tamil- Canadians feel 
empowered, respected and connected to their community. 


To those of you who have been nominated for awards, I would like to offer you my sincere 
congratulations. Your dedication and perseverance have been noted by your family, friends, 
teachers and peers. I hope that each of you take some time today to reflect on your hard 
work and celebrate your achievements. 


Finally, | would like to thank the staff and volunteers at the Thamil Poonka School who 
continue to make the school a warm and welcoming place for the members of our 
community. I look forward to the success of the Thamil Poonka School for years to come. 


Yours very truly, 


I 


| 
Wee 





Gary Anandasangaree 
Member of Parliament CANADA 150 
Scarborough-Rouge Park 

Ottawa r Constituency Office 


Room 1110, The Valour Building, Ottawa, Ontario KIA 0A6 37... 3600 Ellesmere Road -Unit 3, Scarborough, Ontario, MIC 4Y8 
Tel.: 613-992-1351 Fax.: 613-992-1373 Tel.: 416 -283-1414 
Gary.Anand@parl.ge.ca Gary.Anandasangaree.Cl@parl.gc.ca 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


(WARKHAM 





1 | } 
December 28, 2017 Logan Kanapathi 
Councillor, Ward 7 


GREETINGS FROM THE CITY OF MARKHAM 





On behalf of the Mayor and Members of Council, I am pleased to extend my greetings to 


Thamil Poonka on their 20° Anniversary Celebration & Annual Awards Ceremony. 


I sincerely thank you for the wonderful job you are doing in educating your students on the 
richness of our Tamul language, one of the oldest classical languages of the world (Sem 
Mozlu) and the source of Tamul identity that goes beyond religious barners. Encouraging 
students to learn ther mother tongue helps develop self-confidence மம்‌ sell- 
empowernent, leading them to become valuable contributors to the society they live in. 


It is always a pleasure to see students’ enthusiasm to learn the ‘Tamil language and culture. 
As a Councillor of Markham, the most ethnically diverse community in all of Canada, I 
commend each and every one of your efforts to not only understand, but appreciate your 
heritage and deepen your understanding of your unique identity within a multicultural 
society. 


I wish you continued success in all your future endeavours as your organization continues 
(௦ grow and contribute to the beautiful diversity of our county. 


Sincerely, 
Logan Kanapathi 


City of Markham - Councillor 


The Corporation of the City of Markham : 101 Town Centre Boulevard, Markham, Ontario L3R 9W3 
Tel: 905.479.7748 - Fax: 905.479.7763 - e-mail: Ikanapathi@markham.ca - www.markham.ca 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 





itl Toronto Councillor Neethan Shan _ 





Ward 42, Scarborough—Rouge River City Hall Tel: 416-392-4078 
100 Queen Street West, Suite B23 Fax: 416-696-4159 
Toronto, Ontario M5H 2N2 Email: Councillor Shan @toronto.ca 


Saturday, December 23, 2017 


Dear Esteemed Readers: 


|am pleased to offer my warmest greetings to everyone attending 
Thamil Poonka's 20" Anniversary and Students' Annual Award Ceremony. 





| want to congratulate the Thamil Poonka School for promoting excellence in education among the 
younger generations of Tamil Canadians as well as for teaching them about our heritage. 


Today, let us celebrate the noble efforts of the Thamil Poonka School towards the development, 
engagement and empowerment of Tamil Canadian young people, and for also providing services to 
seniors and adults. 

Please accept my wishes for a truly enjoyable event. 

Sincerely, 


2 


Neethan Shan 
Toronto City Councillor 
Ward 42 - Scarborough Rouge River 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


னி 
ட 


DISTRICT SCHOO) BOARD 


December 23", 2017 


Dear Guests: 





I am pleased to bring greetings to Thamil Poonka’s 20th 
Anniversary Celebration and Awards. This is a testament to Arul master me ம 
teachers commitment and passion for teaching Thamil. 


Several research studies have suggested that bilingualism bestows a set of 
cognitive benefits in children and enhances literacy. Often structures and ideas 
differ between two languages and forces children to think in more than one way 
when they learn two languages. Moreover, in a growing and competitive global 
market, knowing more than one language is going to serve as an outstanding asset 
for our children as they complete their education and enter the labour force. 


Having said this, I would like to commend the ongoing work of Thamil Poonka. 
Events such as this promote “learning outside of class” and will appeal to the 
diverse learning abilities of children spike their interest in learning more about 
Tamil language but also their heritage and history. 


I would like to congratulate the staff, students, parents and volunteers for their hard 
work in organizing this very special celebration. More importantly, I would like to 
thank the participants for taking the time to attend such a milestone event and | 
sincerely hope you leave with an appreciation for one of the classical languages in 
the World and an increased understanding of the importance of bilingualism. 


Sincerely, 
Juanita Nathan 


Trustee & Vice Chair | York Region District School Board 
City of Markham — Ward 7&8 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


= 


= 
ஆ 


SS 


SS 








== 


ஃ 
அ 
௯ 





Ward 18, Scarborough Southwest 


December 23", 2017 


Dear Mr. Arul Subramaniam & Thamil Poonka: 


It is with great pride and pleasure on behalf of the Toronto District School Board 
(TDSB) I congratulate Thamil Poonka on 20 years of serving our community through the 
important work of passing our precious mother tongue to future generations. 


1 look forward to working closely with you to make our Tamil classes stronger for the 
future generations of Tamil children who will be studying our language. Thank you for the 
kind and hard work your teachers perform each and every day for our children’s future. 


On behalf of the community, I salute and respect the tremendous sacrifice and 
dedication Thamil Poonka has unwaveringly committed to our community. Your 
organization’s leadership sets a great example to all. 


Thank you for the opportunity to share my message. The TDSB applauds your service 
and I wish you the very best for the next 20 years and beyond! 


Nandri Vanakam, 


Parthi Kandavel 
TDSB Trustee 
Ward 18 — Scarborough Southwest 






AN dios 


School Board 5050 Yonge Street Toronto, Ontario M2N 5N8 


ட 





தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


நிறுவநரின்‌ செய்தி 





தமிழ்ப்பூங்கா 20 ஆண்டுகளைத்‌ தாண்டி பீடுநடை போடுகிறது என்பதை நினைக்கும்போது ஒருவகையான 
மகிழ்வும்‌, நன்றி கலந்த உணர்வுமே மேலோங்கி நிற்கிறது. ஒரு அமைப்புப்‌ பல ஆண்டுகளைக்‌ கடந்து 
தனது பணியைத்‌ தொடர்கிறது என்றால்‌ அது என்னென்ன தடைகளைத்‌ தாண்டி வந்திருக்கும்‌ என்பதைத்‌ 
தமிழ்ப்பூங்கா தனது பட்டறிவிற்‌ கண்டூ கடந்து வந்துள்ளது. 





ஒருசில மாணவர்களோடூ தொடக்கப்பட்ட தமிழ்வகுப்பு இன்று தமிழ்ப்பூங்கா என்ற பெயரைத்‌ தாங்கி ஒரு 
நிலையான கட்டடத்தோடுூ நிமிர்ந்து நிற்கிறதென்றால்‌ அங்கே பலரின்‌ உதவியும்‌ ஒத்துழைப்பும்‌ 
ஒளிந்திருக்கின்றன என்பதே பொருளாகும்‌. இந்த இருபதாண்டூப்‌ பயணத்தில்‌ எம்மோடு கைகோர்த்து நின்றோர்‌ 
பலர்‌. அவர்களையெல்லாம்‌ நன்றிப்பெருக்கோடுூ நினைவு கூருகிறோம்‌. நாடாளுமன்ற உறுப்பினர்‌, நகரசபை 
உறுப்பினர்‌, கல்விச்சபை உறுப்பினர்‌, பெற்றோர்‌, ஆசிரியர்‌, மாணாக்கர்‌, ஆர்வலர்‌ என்று 
பலதரப்பட்டவர்களையும்‌ தனித்தனியே பட்டியலிட்டு வரிசைப்படுத்தின்‌ அது நீண்டூவிடும்‌. 


இவ்விடத்தில்‌ எமது வளர்ச்சியில்‌ ஏதோ வகையில்‌ எமக்கு உதவிய ஊடகங்களான முழக்கம்‌, உதயன்‌, 
ஈழநாடு. விளம்பரம்‌, தாய்வீடு, தமிழர்‌ ஈகுருவி, தமிழர்‌ செந்தாமரை, தங்கத்தீபம்‌, தமிழ்‌ மிரர்‌, ரீ.வி.ஐ., 
தமிழ்வண்‌, சீ.ரி.ஆர்‌24, சீ.எம்‌.ஆர்‌, கீதவாணி, ஈஸ்ற்‌ எப்‌.எம்‌. என்பவற்றையும்‌, தளிர்சஞ்சிகையையும்‌ நினைத்துப்‌ 
பெருமை கொள்கிறோம்‌. மாணவர்களின்‌ தனித்திறமைகளை வளர்க்கும்‌ எமது குறிக்கோளை நாம்‌ எட்டூவதற்கு 
இவர்களெல்லாம்‌ அவ்வப்போது உதவி வருவதுபோற்‌ பலர்‌ தொடர்ந்தும்‌ உதவி வருகிறார்கள்‌. 


எமது பயணத்தில்‌ 120 Berner Trail என்ற இடத்தில்‌ அமைந்துள்ள சமூகப்‌ பொதுப்பணிமன்றம்‌ தந்த ஆதரவு 
மறக்கமுடியாதது. தமிழ்க்‌ கல்விச்‌ செயற்பாடுகளில்‌ ஈடூபட்டதோடு தமிழ்‌ மாணவர்கட்குப்‌ பயன்படும்‌ 
வகையிலமைந்த ஒளிநாடாக்களையும்‌ எம்மிடம்‌ கல்விகற்ற மாணவர்களைக்‌ கொண்டே உருவாக்கவும்‌ 
இவ்விடம்‌ பெரிதும்‌ கைகொடுத்தது என்பதையும்‌ இவ்விடத்திற்‌ கூறுவதில்‌ பேருவகை அடைகின்றேன்‌. 
தமிழ்மொழிக்‌ கல்வியோடூ தமிழ்ப்பூங்காவின்‌ சேவை நின்றுவிடாது வேறு பல துறைசார்ந்தும்‌ விரிவாக்கம்‌ 
பெற்றுள்ளமையை எமது சேவை பற்றிய விபரம்‌ தருமென நம்புகிறேன்‌. ௮வைபற்றியெல்லாம்‌ அதிபரின்‌ 
அறிக்கையூடாகத்‌ தெரிந்துகெள்ளலாம்‌. 








எமது பணிதொடர ஆக்கபூர்வமான ஒத்துழைப்பை வழங்கிய அனைவருக்கும்‌ தமிழ்ப்பூங்கா சார்பில்‌ எனது 
நன்றியைக்‌ கூறுவதில்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. நன்றி. 


சபா. அருள்சுப்பிரமணியம்‌. M.A. 

நிறுவநர்‌ / ஆலோசகர்‌ 

தமிழ்ப்பூங்கா. 

ஸ்காபரோ, 

கனடா. 23-12-2017 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


FOUNDER’S MESSAGE 





A sense of happiness and gratitude fills us when remembering the twenty years of the proud journey 
of Thamil Poonka. The formidable obstacles an organization has to overcome to survive and continue 
its good works for many years (5 well understood by Thamil Poonka. 


The original Tamil Class started with a few students, and has now become Thamil Poonka with its own 
building and greater reach, due to the assistance and cooperation of countless individuals and 
organizations. In our twenty year journey there were many who were with us hand in hand, and we 
remember them with extreme gratitude. Members of Parliament, Members of the Local Government 
bodies, Education Board members, parents, teachers, students, and if listed individually it would indeed 
be along list. 


We are proud to remember the media organizations such as Muzhakam, Uthayan, Eelanadu, 
Vilambaram, Thai Veedu, e-Kuruvi, Thamilar Senthamarai, Thanga Deepam, Tamil Mirror, TVI, Tamil 
Vann, CTR24, CMR, Geetha Vaani, East FM and the Thalir Magazine and many others, who helped 
us in our growth and outreach. There are many others who continue to help us, like these organizations, 
for us to reach our objective of further developing the skills of each individual student. 


Early in our journey, the assistance given by the Berner Trail Junior Public School which is situated at 
120 Berner Trail could never be forgotten. | am very pleased that this community Centre, in addition to 
participating in Tamil Educational activities, also produced videos to help students. These videos were 
produced with the participation of our old students. 


The service of Thamil Poonka is now not only limited to Tamil education but has been extended to other 
areas as well, as described in our service charter. Details can also be seen in our Principal’s report. 


On behalf of Thamil Poonka, | whole heartedly thank all those who have contributed to our continued 
growth and partnered with us to champion a worthy cause. 


Thank you, 
Saba. Arul Subramaniam M.A. 
Founder/Advisor 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


அதிபரின்‌ செய்தி 





அன்பான தமிழ்ப்‌ பூங்கா உறுப்பினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, மாணவர்களே. பெற்றோர்களே மற்றும்‌ 
விழாக்காண வந்துள்ள விருந்தினர்களே உங்கள்‌ அனைவருக்கும்‌ எமது இனிய மாலை வணக்கம்‌. 

எமது 20 ஆண்டூ நிறைவு விழாவினைக்‌ கொண்டாட வருகை தந்த உங்கள்‌ அனைவரையும்‌ வருக வருக 
என வரவேற்கின்றேன்‌. இந்த 20 ஆண்டுகளில்‌ இலாப நோக்கமற்ற அமைப்பான எமது தமிழ்ப்‌ பூங்கா 
பொருளாதாரச்‌ சிக்கல்‌ நிறைந்த ஓரு கால கட்டத்தின்‌ பல தடைகளைத்‌ தாண்டி 20 ஆண்டுகளைத்‌ 
தற்போது நிறைவு செய்துள்ளது. இவ்வேளையில்‌ நான்‌ எமக்கு ஒத்துழைப்பு நல்கிய சிலரை இங்கு 
சுட்டிக்காட்டக்‌ கடமைப்பட்டூள்ளேன்‌. இவ்வாண்டில்‌ இளைஞர்கள்‌ வேலைத்திட்டத்திற்கு மூன்று மாணவர்கட்கு 
Summer Job வேலை வாய்ப்பினை வழங்கிய Service Canada விற்கும்‌. எல்லாக்‌ காலங்களிலும்‌ எமக்கு 
உதவிய Raymond Cho MP க்கும்‌ காலத்திற்கு காலம்‌ எமது விழாவிற்கு வருகை தந்து ஆக்கமும்‌ 
ஊக்கமும்‌ அளித்து எமது பாடசாலை வளர்ச்சியில்‌ உதவிய அறிஞர்கள்‌ அனைவரையும்‌ இங்கு ஓர்‌ தடவை 
நினைவு கூர்கின்றேன்‌. 


1997 ஆம்‌ ஆண்டில்‌ தனியே தமிழ்‌ படிப்பிப்பதற்காகத்‌ திரு. சபா. அருள்சுப்பிரமணியம்‌ அவர்களால்‌ 
ஆரம்பிக்கப்பட்ட இந்தப்‌ பாடசாலையானது தற்போது கீழ்க்காணும்‌ சேவைகளைத்‌ தன்னுடன்‌ இணைத்துள்ளது. 


ஆசிரியர்களுக்கான பயிற்சி நெறி 


Vv 


Vv 4 


தமிழ்‌ வாசித்தலுக்கான ஒழுங்கமைப்பு 
F இளையோருக்கான தலைமைத்துவப்‌ பயிற்சி 
> வேலை வாய்ப்புக்கான திட்டமிடல்‌ 
F மனவள ஆலோசனை வழங்குதல்‌ 
> யோகாப்‌ பயிற்சி மற்றும்‌ யோகா ஆலோசனைகள்‌ 
F கைவினையும்‌ சித்திரம்‌ வரைதலுக்குமான பயிற்சி 
> சிறுவர்களுக்கான சங்கீத வகுப்புகள்‌ 
சிறுவர்களுக்கான நடன வகுப்புகள்‌ 
> வீட்டு வேலைகளிற்கான வகுப்புகள்‌ 
Fr ஆங்கிலத்தில்‌ பேசும்‌ பயிற்சிகள்‌ 
₹ ஆற்றுப்படுத்தல்‌ சேவைகள்‌ 
ஆகிய சேவைகளைத்‌ தமிழ்ப்பூங்கா ஆற்றி வருகின்றது என்பதை நான்‌ பெருமையுடன்‌ குறிப்பிட 


விரும்புகின்றேன்‌. அத்துடன்‌ இந்த நீண்ட 20 வருடங்களில்‌ 50 இற்கு மேற்பட்ட தமிழ்‌ ஆசிரியர்கள்‌ 
காலத்திற்குக்‌ காலம்‌ எம்மிடம்‌ வந்து சேவையாற்றிச்‌ சென்றுள்ளனர்‌. 


@® 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


10ற்கும்‌ மேற்பட்டவர்கள்‌ இங்கு தொண்டர்களாகப்‌ பணியாற்றிப்‌ பின்னர்‌ ரொரன்டோ கல்விச்சாலையிலும்‌, 
ரொரன்டோ கத்தோலிக்க சபையிலும்‌ ஆசிரியர்களாகவும்‌ இணைந்துள்ளனர்‌. சிலர்‌ சிறுவர்‌ காப்பகங்களில்‌ 
பணிபுரிவதனை இட்டூ நாம்‌ பெருமிதம்‌ அடைகின்றோம்‌. 


அதே நேரத்தில்‌ இவ்வாண்டில்‌ வடபகுதி M.P. Shaun Chen ரொரன்டோ கல்விச்‌ சபை ஆசிரியர்களையும்‌ 
ரொரன்டோ கத்தோலிக்கச்‌ சபை ஆசிரியர்களையும்‌ அவர்களது சேவைகளையும்‌ பாராட்டி கனடா 150 பதக்கம்‌ 
வழங்கிக்‌ கெளரவித்த போது தமிழ்ப்பூங்காவிற்கும்‌ அதே கெளரவத்தை அளித்தது என்ற விடயத்தை நான்‌ 
மகிழ்ச்சியுடனும்‌ பெருமையுடனும்‌ இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன்‌. 


இது மாத்திரம்‌ அல்லாது இவ்வாண்டில்‌ இளையோர்‌ தலைமைத்துவப்‌ பட்டறைகள்‌, மாணவர்‌ யோகா வகுப்புகள்‌, 
சிறுவர்‌ பாடல்‌ வகுப்புகள்‌, சிறுவர்‌ நடன வகுப்புக்கள்‌ எனப்பல புதிய அம்சங்களிலும்‌ கவனம்‌ செலுத்தி 
அவற்றிலும்‌ வெற்றி நடைபோடத்‌ தொடங்கி உள்ளது என்பதனை உங்களோடூ மகிழ்ச்சியுடன்‌ பகிர்ந்து 
கொள்ளுகின்றேன்‌. மற்றும்‌ வரைதலும்‌ கைவினையும்‌ என்ற மேலதிக வகுப்பிற்கு நிதியுதவி செய்யும்‌ Markham 
Christian Workshop Centre இற்கும்‌ அதன்‌ ஒருங்கமைப்பாளரான திரு அகஸ்ரின்‌ ஜீவானந்தன்‌ அவர்களையும்‌ 
இவ்விடத்தில்‌ நினைவுகருகிறோம்‌. இவ்வாண்டில்‌ மூத்தோர்‌ மேம்பாட்டுக்‌ கழகத்திற்கு நூல்‌ நிலையத்திற்கான 
இடநெருக்கடி ஏற்பட்ட போது அவர்களுக்கு ஓர்‌ அறையினைக்‌ கொடுத்து ஆதரவு அளித்தோம்‌. அந்‌ நூல்‌ 
நிலையம்‌ தற்போது சமூக நூல்‌ நிலையமாகப்‌ பெயர்‌ பெற்று மூத்தோர்‌ அல்லாது சமூகத்தில்‌ ஏனையோரும்‌ 
அதில்‌ அங்கத்தவராகிப்‌ பயன்‌ பெறும்‌ நிலையை அடைந்துள்ளது என்பதனையும்‌ குறிப்பிட விழைகின்றேன்‌. 
மற்றும்‌ கடந்த 5 ஆண்டூகட்கு மேலாக Centre for Education & Training ஊடாகப்‌ பல பணியாளர்களுக்கு 
நிதியுதவி பெற்றுத்தர உதவிய திரு. விசுவலிங்கம்‌ நிசாந்தன்‌ அவர்களும்‌ எங்கள்‌ பணிக்குப்‌ பெரிதும்‌ 
உதவியுள்ளமையை இவ்விடத்திற்‌ சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்‌. அத்துடன்‌ காலத்திற்குக்‌ காலம்‌ எமது 
பணியாளர்கட்கு பயிற்சி அளிக்க நிதியுதவி நல்கிய Tropicana நிறுவனத்தையும்‌ உங்களுக்குச்‌ 
சுட்டிக்காட்டுவதில்‌ பெருமிதம்‌ அடைகின்றேன்‌. 





இறுதியாக இவ்வாண்டில்‌ மாகாண மத்திய அரசுகளிடம்‌ நிதியுதவி பெற்றுச்‌ சில சிறிய திட்டங்களை புதிதாக 
நடத்துவதற்கு முன்‌ வந்துள்ளோம்‌. வெற்றி கிடைக்கும்போது மேலும்‌ பல பணியாளர்கள்‌ எம்முடன்‌ இணைந்து 
செயல்படுவார்கள்‌ என்ற செய்தியையும்‌ கூறி உங்கள்‌ அனைவரையும்‌ வரவேற்பதில்‌ மகிழ்வடைவதோடூ 
தமிழ்ப்பூங்கா சார்பில்‌ நன்றியையும்‌ கூறுகின்றோம்‌. 


உங்கள்‌ அனைவருக்கும்‌ மகிழ்ச்சி பொங்கும்‌ ஒளியும்‌, வளமும்‌ நிறைந்த புத்தாண்டூ வாழ்த்துக்களைக்‌ கூறி 
அமர்கின்றேன்‌. 


நன்றி, 
யோகா அருள்சுப்பிரமணியம்‌ 


அதிபர்‌ 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


PRINCIPAL’S MESSAGE 





Honorable Thamil Poonka Members, Special Guests, Students, and Parents good evening 
to you all. 


We welcome you all to our 20th anniversary Celebration. 


As a non-Profit organization, we have faced many challenges financially to achieve this 
milestone. On this special occasion we would like to honor the following people and 
organizations who were supportive at all times. 


Our school was founded in 1997 by Mr. Saba Subramaniam only to teach the Tamil Language. 
We are proud to mention that we have incorporated the following in the list of offered services 
by Thamil Poonka over the years: 


e Special Tamil Classes 

e Teachers’ Training 

e Tamil Reading Club 

e Youth Leadership Session 
e Career Planning 

e Counseling 

e Yoga Class & Yoga Therapy 
e Arts & Crafts for Kids 

e Kids Music Class 

e KID Dance Class 

e Home Work Class 

e Spoken English 


e Referral to Settlement Services 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


For the past 20 years we have employed over 50 Tamil Teachers. Among those, more than 10 of them 
are now employed by the Toronto School Board, Toronto Catholic School Board, York Region School 
Board and School Daycare Centers. 


This year, on Canada’s 150 year anniversary Ceremony, a service recognition award was given to 
Toronto School Board Teachers and Catholic School Board Teachers. We are happy and proud to 
mention that M.P. Shaun Chen honoured our school also with a ‘Medalist Canada 150’ Award. 

We would like to thank Service Canada for providing summer jobs this year for three youths through 
our school. We would also like to thank Honourable MP.Mr. Raymond Cho for attending our gatherings 
and supporting us with such enthusiasm. Also, we would like to thank all those scholars for their guidance 
and advise as we grew over the years. 


We wish highlight the support of Mr. Augustine Jeevananthan, Coordinator, Markham Christian 
Workshop Centre and the organization for financial support to run the arts and crafts classes. 


This year we have accommodated seniors with a space to run their library which is now open to the 
community and will, we trust, benefit all community members. 


Also, we like to thank Mr. Visvalingam Nishanthan for his great support for the past five years in helping 
secure financial assistance through the Centre for Education & Training to several service staff. 


Our sincere thanks to Tropicana for their financial support in training our staff. 

In addition, we have launched a few new small projects with the financial aid of our Provincial and 
Federal Governments. On successful completion of these projects, we look forward to employing more 
staff to work with us. 

Again on behalf of Thamil Poonka we are pleased to welcome you all to our 20th anniversary celebration. 
Wish you all a Happy, Healthy, Successful and Prosperous New Year 2018. 

Thank you, 


Yoga Arulsubramaniam 
Principal. 














_ DIPLOMA PROGRAMS 
3D Animation for Video Games 
Community Service Worker 
Pharmacy Assistant 

Personal Support Worker 
Accounting &Payroll Administration 
Computer Networking & Security 
Health Office Administrator 

Early Childcare Assistant 
Computerized Accounting 

Office Assistant 


Accounting & Payroll Administration -Part time 
Personal Support Worker - Part time 
Enginering Design and Drafting Technologist 
Graphic Design Diploma 

Web Development 





FINANCIALAID இ 


Financial Assistance available for 
those who qualify: 

-Receiving EI (Unemployment) 
-Received EI within last 3 years 


























(72 Weeks) 
(52 Weeks) 
(46 Weeks) 
(32 Weeks) 
(45 Weeks) 
(40 Weeks) 
(40 Weeks) 
(36 Weeks) 
(50 Week Zz ee oe : 
(35 Weeks) இவய RCTS 
(28 Weeks) _ ர்‌ = ட்‌ 
(34 Weeks) - Business Communication = 
(43 Weeks) - Cashier ்‌ 
- Bank Teller E 
- Food Service Worker E 
- Payroll 


- Food Handler 








- Simply Accounting 
- Ms Office 
- QuickBooks 





Sead ON 0115 sH6 


_ 416- 292-2455 


-Received Maternity leave within 5 years | ட 4 Mail: info@jrscollege.com 


-Social Assistance recipient 


(Registered as a Private Career College under the Private Career Colleges Act 2005.) 













Web: wwwirscollege.com 
Fax: (41 ட 292-2455 





7G7G DLT SOG © 6604 LZ OLY 5] மாமலை பாய) 


(uojulj63 pue uaywo)) | (aowsseg pue யாப) f 238 “aT WT) 
200 MVNO ‘eBnessissiy] | 911 XHWNO‘YBnooqiesg அல கட a eyy 
9261 010625 COQ] - 806 aJINS | peoy WweYyeW 006 - 08 ayINS ர 800யஙயமி$ வரு 


TIKC (Rou Lah que dO Aoimddo AW sy 
eDiunodie 

















௦162142301 9 
\ Buluoissimwo) ௦ 
| me கிய 5 
me ப௦டயயய। « 
ஹம 9013616129 (4031 6369 5 
9010331710 49/04 5 

SIIIM * 

[867] [613/9யயய௦3 puke 932100105 « 
93ய2யபூ90 / 5690603100] 5 

601529“) 49324004௦5 ஒ 

6130201590) :902353 [690 

















who 





239 “ஏர “wn ~~ — ர 791601 
2974 4/6)00| இ 03005 191508. உ ஜி (ஒக ட ணு OY J : | 
NVYOOHINGS எய்யா கலு பாடு | இடற es 
i yous Ir mano BOLINO 
101223 ம்‌ 












அண்ணாமலைக்‌ கனடா வளாகம்‌, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகத்துடன்‌ 


இணைந்து 





13 ஆவது ஆண்டாக நடாத்தும்‌ தொலைதூரக்‌ கல்வித்‌ திட்டங்கள்‌ 


கல்வி ஆண்டூ 2017/ 2018 


தமிழ்‌, யோகா, பரதநாட்டியம்‌, வாய்ப்பாட்டு, வயலின்‌, வீணை, மிருதங்கம்‌, 
புல்லாங்குழல்‌ 


முதலிய துறைகளில்‌, டிப்ளோமா, BA, MA படிப்புகளுக்கான 





தொலை தாரக்‌ கல்வியேயானாலும்‌, தமிழ்‌, யோகா வகுப்புகள்‌ அக்டோபர்‌ 15, 2017 
முதல்‌ யூன்‌ 30, 2018 வரை முழுநேரமாக அண்ணாமலைக்‌ கனடா வளாகப்‌ 
பேராசிரியர்களால்‌ நடாத்தப்படுகின்றன. 


நடனம்‌, வாய்ப்பாட்டு, வீணை, வயலின்‌, மிருதங்கம்‌, புல்லாங்குழல்‌ முதலிய 
வகுப்புக்கள்‌ யூலை 1 முதல்‌ August 31 வரையிலான காலப்பகுதியில்‌ 
௮ண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகப்‌ பேராசிரியார்களால்‌ நடாத்தப்படும்‌. 


நடனம்‌, இசை, யோகா முதலிய துறைகளில்‌ சிறுவர்களுக்குரிய GLE, தரம்‌ 1 
முதல்‌ 7 வரையிலான தோர்வுகளுக்கும்‌ விண்ணப்பங்கள்‌ கோரப்படுகின்றன. 


தரம்‌ 3 முதல்‌ 12 வரையிலான மாணவர்களுக்கு, தமிழ்‌ வகுப்புக்கள்‌ 
அ௮ண்ணாமலைக்‌ கனடா வளாகத்‌ துறைசார்‌ ஆசிரியர்களால்‌ இலவசமாக 
நடாத்தப்படுகின்றன. இது, தமிழையும்‌ தமிழர்‌ கலை பண்பாட்டையும்‌ அடுத்த 
தலைமுறைக்கு எடூத்துச்‌ செல்லத்தக்க ஒரு தலைமுறையை உருவாக்கும்‌ 
முயற்சியேயாகும்‌. மேலதிக விபரங்களிற்கு: 


அண்ணாமலைக்‌ கனடா வளாகச்‌ செயலகம்‌ 


101 - 1240 எலிஸ்மியர்‌ வீதி, ஸ்காபரோ, ஒன்ராரியோ 141 2X4 


தொலைபேசி: 416 - 777 - 2822 





D 2017 


கதம்பம்‌ 


ழ்ப்பூங்கா 


தமி 


N@er [காடு ௦6 கய 101012 


யம்‌ 
jou முக pur 








தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 





யோகா அருள்சுப்பிரமணியம்‌ 





பாமதி யோகமலர்‌ அகல்யா 





தமிழ்ச்செல்வன்‌ அமிர்தலிங்கம்‌ வரதராஜன்‌ 





கிருஸ்ணானந்தி கலையரசி 


காயத்திரி 





முருகதாஸ்‌ பைந்தமிழ்க்குமரன்‌ கருணாகான்‌ 


தொண்டர்‌ ஆசிரியர்கள்‌: 
1. நிதுஹா பரராஜசிங்கம்‌ 
2. கஜமுகி ஞானேஸ்வரன்‌ 


3. விஜய்ராம்‌ முருகதாஸ்‌ 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


பிரமுகர்களுடன்‌ 


905-479 5375 -- 647-378-3006 -- விலக thami|pook 





தமிழ்ப்பூங்கா 


கதம்பம்‌ 2017 


15% ப 


101 


irate rN 


& 
௫ 





தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


கருத்தரங்கு 





மரபுத்திங்கள்‌ 





தமிழ்ப்பூங்கா 


கதம்பம்‌ 2017 








வெளிக்களப்‌ பட்டறிவு 





"இத கதம்பம்‌ 2017 


திறப்புவிழா 








லில்‌ / இக Aa U\ aa | 

3 தத ன்‌ சூ 522 இ a 
j tg @ * : 
x ஓ, 1) 





வேறு பாடசாலை 





தமிழ்ப்பூங்கா 


கதம்பம்‌ 2017 





யோகா 


TH! 3 





தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


சரஸ்வதி பூசை 


ange 





வேற்றுமொழி மாணவர்கள்‌ ஊடகப்பயிற்சி 





தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


குழந்தை பராமரிப்பு நிலையம்‌ கலை 


=} 
ot 


WW thamilpoonka.ca 





தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


மாணவர்‌ ஆக்கங்கள்‌ 


மரபுத்திங்கள்‌ 
உலகத்தில்‌ பல வகையான மரபுகள்‌ உள்ளன. இதில்‌ சில மரபுகள்‌ மறைந்து கொண்டூ செல்கின்றன. இதைப்‌ 
போன்று தமிழர்‌ மரபும்‌ கனடா போன்ற மேலைத்‌ தேச நாடூகளில்‌ மெதுவாக அழிந்து கொண்டூ செல்கின்றது. 
பல தமிழ்‌ இளைஞர்கள்‌ தங்கள்‌ வரலாற்றை மறக்கின்றனர்‌. இதனால்‌ தமிழரின்‌ மரபுகளை எம்போன்ற 
இளையோர்க்கு எடுத்துச்‌ சொல்ல மரபுத்திங்கள்‌ உருவாக்கப்பட்டது. இவ்விழா தமிழருக்குத்‌ தமிழ்மரபை 
நினைவுபடுத்த உதவுகிறது. 





முதலில்‌ தமிழ்மொழிவாரம்‌ என்ற பெயரோடூ கொண்டாடப்பட்டது. இப்போது மரபுத்திங்கள்‌ என்று தை மாதத்தில்‌ 
தமிழர்‌ மரபை கொண்டாடூகின்றனர்‌. கனடாவில்‌ பல இனத்தவர்களோடூ நாம்‌ 
வாழ்கின்றோம்‌. நாங்கள்‌ ஆங்கில மொழியில்‌ கல்வி கற்கின்றோம்‌. இதனால்‌ பல இ 
பண்பாடுகளின்‌ தாக்கம்‌ ஏற்படுகின்றது. இதைக்‌ காப்பாற்ற இளையோர்‌ முன்வர வேண்டும்‌. 
இந்த நோக்குடன்‌ உருவாகியதே மரபுத்திங்கள்‌ ஆகும்‌. இவ்விழா ஏழு ஆண்டுகளாகக்‌ [ | 
கொண்டாடப்படூகிறது. ்‌ 


மத்திய அரசு 2016ம்‌ ஆண்டில்‌ இருந்து தை மாதத்தை மரபுத்திங்களாகப்‌ பிரகடனப்படுத்தி 
உள்ளது. கனடாவில்‌ பல பகுதி ௮மைப்புக்களாலும்‌ இது கொண்டாடப்படுகிறது. இதனை 
நகர சபைகள்‌, மாநகர சபைகள்‌ போன்ற அமைப்புகள்‌ அங்கீகரித்துள்ளன. மாணவர்‌ 
கூடும்‌ இடங்களில்‌ இதை விழாவாகக்‌ கொண்டாடுவோம்‌. இதன்‌ மூலம்‌ அடுத்த 
தலைமுறைக்கும்‌ எமது மரபுகளை எடுத்துச்‌ சொல்வோம்‌. நான்‌ தமிழ்‌ கற்கும்‌ 
தமிழ்ப்பூங்காப்‌ பாடசாலையும்‌ இவ்விழாவைக்‌ கொண்டாடி வருகிறது. மாணவரும்‌ பல 
நிகழ்வுகளில்‌ பங்குபற்றி மகிழ்கின்றனர்‌. ய்துசன்‌ கோனே எம்வரராஜா 








குறம்‌:- 10 





கிறிஸ்து பிறப்பு விழா 


மக்களைப்‌ பாவத்தில்‌ இருந்து மீட்க இறைவன்‌ விரும்பினார்‌. இரண்டாயிரத்துப்‌ பதினேழு ஆண்டூகளுக்கு 
முன்‌ மரியாளின்‌ வயிற்றில்‌ இறைமகன்‌ உதித்தார்‌. ஏற்கனவே திருமண ஒப்பந்தமான 
சூசை மரியாளின்‌ பாதுகாவலர்‌ ஆனார்‌. 


மார்கழி மாதம்‌ குடிக்கணக்குப்‌ பதிய மரியாளும்‌ சூசையும்‌ பெத்தலகேம்‌ சென்றனர்‌. 
தங்க வீடு கிடைக்கவில்லை மாட்டூக்‌ கொட்டிலில்‌ தங்கினர்‌. நள்ளிரவு பாலன்‌ பிறந்தார்‌. 
கடூங்குளிர்‌, வசதி ஒன்றும்‌ இல்லை. மாடூகளின்‌ உணவுத்‌ தொட்டியில்‌ வைக்கோலைப்‌ 
பரப்பி கந்தைத்‌ துணியை விரித்துப்‌ பாலனை வளர்த்தினர்‌. கந்தைத்‌ துணியால்‌ 
போர்த்தினர்‌. கஷ்டத்தை எமக்கு அறிவிக்கவே இந்த நிலையில்‌ பிறந்தார்‌. வானதூதர்‌ 
வந்து பாட்டுப்‌ பாடினர்‌. இடையர்‌ வந்து வணங்கினர்‌. மூன்று இராசாக்கள்‌ வானத்தில்‌ 
வால்‌ வெள்ளியைப்‌ பார்த்து அறிந்து வந்து வணங்கினர்‌. 





இதன்‌ நினைவாகவே வருடந்தோறும்‌ மார்கழி மாதம்‌ இருபத்தைந்தாம்‌ நாள்‌ கிறிஸ்து 
பிறப்பு விழாவைக்‌ கொண்டாடுகிறோம்‌. 


குறிஎட்ரன்‌ மதனராஜ்‌ 
துறம்‌:- 7 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


எனது சுற்றுலா 


கோடை விடூமுறை காலத்தில்‌ எல்லோரும்‌ வெளியில்‌ செல்வார்கள்‌. எனது குடூம்பமும்‌ விடுமுறை காலத்தில்‌ 
வெளியே செல்வது வழக்கம்‌. இந்தவருடம்‌ 2017 ஆவணி விடுமுறையில்‌ நாங்கள்‌ இந்தியாவிற்கும்‌ இலங்கைக்கும்‌ 
போனோம்‌. அப்பா, அம்மா, அக்கா, நான்‌ எல்லோரும்‌ குடூம்பமாகச்‌ சென்றோம்‌. 
முதலில்‌ நாங்கள்‌ பியர்சன்‌ விமான நிலையத்தில்‌ இருந்து புறப்பட்டு இந்தியாவில்‌ மும்பாய்‌ விமான நிலையம்‌ 
சென்றோம்‌. அங்கிருந்து முதலில்‌ சீரடிக்குப்‌ போனோம்‌. அதன்பின்பு மும்பாயில்‌ உள்ள பல கோவில்களுக்கும்‌ 
நாங்கள்‌ போனோம்‌. அந்த நாட்களில்‌ எல்லோரும்‌ அங்குள்ள கடைகளுக்குப்‌ போய்ச்‌ சாமான்கள்‌ வாங்கினோம்‌. 
அடுத்த நாள்‌ நாங்கள்‌ சென்னைக்கு விமானத்திற்‌ போனோம்‌. அங்கிருந்து பாண்டிச்சேரிக்குச்‌ சென்றோம்‌. 
அங்கே அப்பாவின்‌ நண்பர்கள்‌ வந்து எங்களை அழைத்துச்‌ சென்றார்கள்‌. அவர்கள்‌ பல இடங்களையும்‌ சுற்றிக்‌ 
காட்டினார்கள்‌. அங்கே நாங்கள்‌ கண்சிகிச்சையும்‌ பெற்றோம்‌. 
ஒரு கிழமையின்‌ பின்பு எல்லோரும்‌ சென்னை சென்றோம்‌. சென்னையில்‌ நிற்கும்‌ போது பல இடங்களைப்‌ 
£ர்த்தோம்‌. அங்கு நிற்கும்போது சினிமாப்‌ படமும்‌ பார்த்தோம்‌. சென்னையிலும்‌ பல கோவில்களுக்குப்‌ போனோம்‌. 
ன்பு அங்கிருந்து இலங்கைக்கு விமானத்திற்‌ போனோம்‌. விமான நிலையத்தில்‌ எங்கள்‌ உறவினர்கள்‌ வந்து 
எங்களை வரவேற்றனர்‌. 
இலங்கையில்‌ நின்ற நாட்கள்‌ எனக்குப்‌ பிடித்த நாட்களாக இருந்தன. இலங்கையில்‌ 
நாங்கள்‌ பல இடங்களைப்‌ போய்ப்‌ பார்த்தோம்‌. நயினாதீவு, யாழ்ப்பாணம்‌, நுவரேலியா, 
ர௬ுகோணமலை போன்ற இடங்களைப்‌ பார்த்தோம்‌. நான்‌ தமிழ்வகுப்பிற்‌ படித்த இடங்களைப்‌ 
பார்க்கக்‌ கிடைத்ததால்‌ மகிழ்ச்சியாக இருந்தது. திருகோணமலையில்‌ இராவணன்‌ வெட்டூ எனக்கு 
மிகவும்‌ பிடித்திருந்தது. | 
ஊரில்‌ 15 நாட்கள்‌ தங்கி இருந்தோம்‌. அப்போது ஊர்‌ உணவுகளையும்‌, பழவகைகளையும்‌ இ 
சுவைக்கக்‌ கிடைத்தது. உறவினருடன்‌ தமிழில்‌ கதைக்க முடிந்தது. எல்லோரும்‌ எங்களுடன்‌ [ 
அன்பாகப்‌ பழகினர்‌. புதிய நண்பர்களும்‌ கிடைத்தார்கள்‌. 15 நாட்களின்‌ பின்பு மீண்டும்‌ நாங்கள்‌ இ 
கனடா திரும்பினோம்‌. இம்முறை எனது விடுமுறை நாள்‌ எனக்கு மகிழ்சியைத்‌ தந்தது. ஸு 
பிரஜித்‌ புஷ்பாகரன்‌ 
Gy:- கீ 





GHC 














கிளி 

கிளி ஒரு அழகான பறவை. 

அது பச்சை நிறம்‌. 

கிளி கீ கீ என்றும்‌ கத்தும்‌. பச்சைக்‌ கிளியே வா!வா!வா! 
பாலும்‌ சோறும்‌ உண்ண வா! 

கிளிகள்‌ மரப்‌ பொந்துகளில்‌ வாழும்‌ கொச்சி மஞ்சள்‌ பூச வா! 

கிளியின்‌ சொண்டூ சிவப்பு நிறம்‌. கொஞ்சி விளையாட வா! 





அது பலமானதாக இருக்கும்‌. 
கிளி பழங்களை விரும்பி உண்ணும்‌. லகீசிகா ஜெபராஜ்‌ 








கிளியைப்‌ பழக்கிப்‌ பேச வைக்கலாம்‌. துரம்‌:- 3 
அதை வீடுகளில்‌ வளர்ப்பார்கள்‌. 


கிளிகளைப்‌ பல நிறங்களில்‌ பார்க்கலாம்‌. 








கிளியை விலங்ககத்திலும்‌ பார்க்கலாம்‌. 


சில கிளிகளின்‌ கழுத்தில்‌ வட்டம்‌ இருக்கும்‌. 





தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


உயிர்‌ எழுத்தில்‌ தொடங்கும்‌ எழுத்துகள்‌ 





அ - அப்பம்‌ ஆ - ஆட்டம்‌ இ - இடம்‌ ஈ - ஈரம்‌ 

உ - உடல்‌ ஊ — ஓளர்‌ ௭ - என்ன ஏ- ஏன்‌ 

ஐ - ஐயம்‌ ஒ - ஓப்பம்‌ ஓ - ஓடம்‌ ஒள - ஓளவை 
ீசஜன்‌ சேகர்‌ 
தொடக்கிலை 


தமிழரின்‌ விளையாட்டூகள்‌ 





விளையாட்டு மூலம்‌ சிறுவர்‌ முதல்‌ பெரியவர்‌ வரை பல்வேறு நன்மைகளைப்‌ பெறுகின்றனர்‌. விளையாட்டின்‌ 
மூலம்‌ உடற்பயிற்சியில்‌ ஈடுபடுகின்றனர்‌. பொழுது போக்கும்‌ நேரங்களிலும்‌ விளையாடலாம்‌. தமிழர்களும்‌ 
பண்டைய காலங்களில்‌ இருந்து வெவ்வேறு விளையாட்டுகளை விளையாடி வந்தனர்‌. உலகெங்கும்‌ பல்வேறு 
விளையாட்டுகள்‌ விளையாடப்படுகின்றன. ஒலிம்பிக்‌ பந்தயங்களில்‌ இடம்பெறும்‌ ஆட்டங்கள்‌ நிறைய உள்ளன. 
இவ்‌ விளையாட்டுகளை தனியாகவும்‌ விளையாடலாம்‌, சேர்ந்தும்‌ விளையாடலாம்‌. 


ஆண்களின்‌ புறக்‌ கடமைக்கும்‌, உடல்‌ வலுவுக்கும்‌, பெண்களின்‌ அன்றாட கடமைக்கும்‌ உடல்‌ மென்மைக்கும்‌ 
ஏற்றவாறு தமிழரின்‌ விளையாட்டுகள்‌ அமைந்திருந்தன. பொழுதுபோக்கிற்கான பண்டைய தமிழரின்‌ 
விளையாட்டுகள்‌ பல இக்காலத்திலும்‌ விளையாடப்படூகின்றன. இந்த பண்டைய தமிழரின்‌ விளையாட்டுகள்‌ 
அனைத்தையும்‌ பல பழைய தமிழ்‌ இலக்கியங்களைப்‌ படிக்கும்‌ போது அறியலாம்‌. தமிழரது பல 
விளையாட்டூகளில்‌ மிக முக்கியத்துவம்‌ பெற்றது “ஏறு தழுவுதல்‌” என்பதாகும்‌. இவ்விளையாட்டை ஜல்லிக்கட்டு 
என்றும்‌ அழைப்பர்‌. கொழுத்து, திமில்‌ பெருத்த கூரிய கொம்புடைய சினம்‌ மிகுந்த 
காளையைத்‌ தனித்து நின்று ஆயுதம்‌ இல்லாமல்‌ அடக்குவதே ஏறு தழுவுதல்‌ 
ஆகும்‌. 

தமிழர்‌ விளையாட்டூகளில்‌ மிகச்‌ சிறந்த விளையாட்டூ கிளித்தட்டு ஆகும்‌. 
இவ்விளையாட்டை பலர்‌ சேர்ந்து விளையாடூவர்‌. இக்காலத்தில்‌ உலகில்‌ பல்வேறு 
இடங்களிலும்‌ இது விளையாடப்படூகிறது. தமிழரின்‌ விளையாட்டில்‌ சடூகு௫, 
கிளித்தட்டு, சிலம்பாட்டம்‌, மற்போர்‌ என்று பல்வேறு விளையாட்டூகள்‌ உள்ளன. 
இவை பண்டைய காலங்களில்‌ இருந்து விளையாடப்பட்டு வருகின்றன. ஆதலால்‌ 
சிறுவர்‌, பெரியவர்‌, ஆண்கள்‌, பெண்கள்‌ எல்லோரும்‌ விளையாட்டுகளை விளையாடி 
உடற்பயிற்சியில்‌ ஈடுபடுவோம்‌. 











BLD) ஞானேஎம்வரன்‌ 
துரம்‌:- 10 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


உறவுமுறைகள்‌ 
அம்மா அப்பா 
அக்கா ௮ண்ணா ர்‌ 
தங்கை தம்பி றி oe 
அம்மம்மா அப்பப்பா 
மாமி மாமா ்‌ டல்‌ 
மச்சாள்‌ மச்சான்‌ 
பெரியம்மா பெரியப்பா 
சித்தி சித்தப்பா 





சாரய்கதவ்‌ மதிரூபன்‌ 
தரம்‌ :- ஆரம்பப்பிரிவு 





எனக்குத்‌ தெரிந்த பறவைகள்‌ 








புறா வாத்து கோழி கிளி காகம்‌ அன்னம்‌ 
மயில்‌ குயில்‌ சிட்டுக்குருவி கழுகு கொக்கு மயில்‌ 
வைஎம்ணவி ஜெயசங்கர்‌ 
குறம்‌:- தொரடக்குிலை 
பூனை 


ச பூனை வீடுகளில்‌ வளர்க்கப்படும்‌ பிராணி. 
> OF) எலிகளைப்‌ பிடிக்கும்‌. 

F பூனைக்கு இரவில்‌ கண்‌ நன்கு தெரியும்‌. 
௪ பூனை நடக்கும்‌ போது சத்தம்‌ கேளாது. 


இது பல குட்டிகள்‌ ஈனும்‌. 





சரனா லால்குழ 
Sylb:- 4 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


எனது செல்லப்பிராணி 
நாய்‌ எனது செல்லப்பிராணி. 
அதன்‌ பெயர்‌ ரோபி. 
அது மண்‌ நிறம்‌. 
அதன்‌ உடம்பில்‌ கருப்பு நிறமும்‌ இருக்கிறது. 





ள்‌ அது எங்கள்‌ வீட்டைக்‌ காக்கிறது. 
வெளி ஆட்கள்‌ வந்தால்‌ குரைக்கும்‌ 

அதற்கு இறைச்சி, பால்‌ பிடிக்கும்‌. 

அது என்னுடன்‌ பந்து விளையாடும்‌. 


அது என்னுடன்‌ படுக்கும்‌. 





ரோபி என்னைக்‌ கண்டால்‌ வாலை ஆட்டும்‌. 
அதிகன்‌ அருசர்சங்கர்‌ 


துரம்‌: முதுமழலை 


மெய்‌ எழுத்துகளுடன்‌ சேர்ந்து வரும்‌ எழுத்துகள்‌ 





க்‌ - அக்கா ங்‌ - சங்கம்‌ ச்‌ - அச்சம்‌ ஞ்‌ - பஞ்சம்‌ 
ட்‌ - பட்டம்‌ ண்‌ - அண்ணன்‌ த்‌ - சத்தம்‌ ந்‌ - பந்தம்‌ 
ப்‌ - அப்பா 


வர்ஷிகா சத்தியமுர்தீது! 
துரம்‌: தொடக்கறிலை 


நன்றி தெரிவிக்கும்‌ நாள்‌ 


நன்றி தெரிவிக்கும்‌ நாள்‌ ஒவ்வொரு வருடமும்‌ ஐப்பசி மாதம்‌ 2ம்‌ நாளில்‌ 
கொண்டாடப்படூகிறது. இந்நாள்‌ கனடாவில்‌ விடுமுறையாக விடப்படுகிறது. 
அமெரிக்காவிலும்‌ இது கொண்டாடப்படூகிறது. ஆனால்‌ அமெரிக்காவில்‌ நவம்பர்‌ மாதம்‌ 
2ம்‌ திகதி கொண்டாடப்படூகிறது. இந்த நாளில்‌ விவசாயிகள்‌, பெற்றோர்‌ மற்றும்‌ 
அனைவருக்கும்‌ நன்றி செலுத்தப்படூகிறது. நன்றி தெரிவிக்கும்‌ விழாவானது முதன்‌ | 
முதலாக 1621ல்‌ கொண்டாடப்பட்டது. அந்த நாளில்‌ சேர்ந்து இருந்து உணவு உண்ட | 
மகிழ்வோம்‌. நன்றி மறப்பது நன்று அல்ல. 








சபீனா அருளானந்தம்‌ 


துறம்‌:- ஆரம்புநிலை 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


ஆறுமுக நாவலர்‌ 


ஆறுமுக நாவலர்‌ 1822 ஆம்‌ ஆண்டூ மார்கழி மாதம்‌ 18 ஆம்‌ நாள்‌ பிறந்தார்‌. இவரின்‌ அப்பாவின்‌ பெயர்‌ 
கந்தப்பிள்ளை. இவரின்‌ அம்மாவின்‌ பெயர்‌ சிவகாமி. ஆறுமுக நாவலர்‌ யாழ்ப்பாணத்தில்‌ பிறந்தார்‌. இவர்‌ பல 
சாதனைகள்‌ செய்தார்‌. இவருக்கு பெற்றோர்‌ ஆறுமுகன்‌ என்ற பெயரை வைத்தனர்‌. நாவன்மை காரணமாக 
நாவலர்‌ என்ற பெயரைப்‌ பெற்றார்‌. 


ஆறுமுக நாவலர்‌ ஒரு தமிழ்‌ அறிஞர்‌. ஆறுமுக நாவலர்‌ பன்னிரண்டூ வயதுக்குள்‌ தமிழ்‌, 
சமஸ்கிருதம்‌ ஆகிய மொழிகளில்‌ தேர்ச்சி பெற்றிருந்தார்‌. தமிழ்‌. சமஸ்கிருதம்‌ ஆகிய 
மொழிகளில்‌ ஆசிரியராகப்‌ பணிபுரிந்தார்‌. தமிழைப்‌ பலருக்குப்‌ போதித்தார்‌. அவர்‌ தனது 
திறமையால்‌ நிறையப்‌ பாடசாலைகளை உருவாக்கினார்‌. ஐரோப்பியர்‌ காலத்தில்‌ தமிழும்‌ 
சைவமும்‌ அழியாமல்‌ செய்த பெருமை இவரைச்‌ சார்ந்தது. ஆறுமுக நாவலர்‌ பல 
புத்தகங்களையும்‌ வெளியிட்டார்‌. இவர்‌ தமிழுக்கும்‌, சைவத்திற்கும்‌ பெருமை சேர்த்தார்‌. 





ஆறுமுக நாவலர்‌ 1879 ஆம்‌ ஆண்டு இறைவனடி சேர்ந்தார்‌. ஆனால்‌ அவருடைய 
சேவையும்‌, பணியும்‌ எங்கள்‌ நினைவில்‌ உள்ளன. 


தறுரிணி பரணிதரனர்‌ 
குறம்‌: கீ 
எங்கள்‌ சிற்றுந்து 
உ எங்கள்‌ சிற்றுந்து வெள்ளை நிறம்‌. 
உ அது புதிய வண்டி. 
உ அதை “கொண்டா” என்போம்‌. 
உ அதில்‌ 5 பேர்‌ போகலாம்‌. 
உ எனக்கு முன்‌ இருக்கையில்‌ இருக்க விருப்பம்‌. 
உ நாங்கள்‌ பல இடங்களுக்கும்‌ அதில்‌ போவோம்‌. 


உ அதில்‌ பாட்டுக்‌ கேட்கலாம்‌. 





உ எனக்கும்‌ வண்டி ஓட்ட விருப்பம்‌. 


உ வளர்ந்தபின்‌ நானும்‌ சிற்றுந்து புதிதாகக்‌ கண்டூ பிடிப்பேன்‌ 





ஆரியமான்‌ பரணிதரன்‌ 
இுரம்‌;:- 4 


மெய்‌ எழுத்துகளுடன்‌ சேர்ந்து வரும்‌ எழுத்துகள்‌ 


ம்‌ - அம்மா ய்‌ - பாய்‌ ர்‌ - ஊர்‌ ல்‌ - பால்‌ 
வ்‌ - அவ்வை ழ்‌ - வாழ்‌ ள்‌ - வாள்‌ ற்‌ - பற்கள்‌ 
ன்‌ - நான்‌ 


பிரகாசர்‌ ராஜ்குமார்‌ 
குறம்‌:- தொடக்க நிலை 





தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


சுவாமி விவேகானந்தர்‌ 


விவேகானந்தர்‌ கல்கத்தாவில்‌ 1863 ஆம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ 12 ஆம்‌ நாளில்‌ பிறந்தார்‌. இவரது பெற்றோரின்‌ 
பெயர்‌ விசுவநாதர்‌, புவனேசுவரி ஆகும்‌. இவருக்கு பெற்றோர்‌ இட்ட பெயர்‌ நரேந்திரன்‌ ஆகும்‌. விவேகானந்தர்‌ 


சிறு வயதிலேயே தோத்திரப்பாடல்‌, சாஸ்திர இலக்கணம்‌, சங்கீதம்‌ அனைத்திலும்‌ தேர்ச்சி பெற்றார்‌. 


இயல்பாகவே விவேகானந்தர்‌ அறிவுக்கூர்மையாகவும்‌, ஆன்மீகத்தில்‌ நாட்டம்‌ 
உடையவராகவும்‌ இருந்தார்‌. மேலை நாட்டு ஞானிகளின்‌ தத்துவங்களையும்‌ 
சிந்தனைகளையும்‌ கற்றுக்‌ கொண்டார்‌. 


வளர்ப்புப்‌ பிராணிகளிலும்‌ அன்பை அதிகமாக வைத்திருந்தார்‌. சிலம்புப்‌ பயிற்சி, 
வாள்வீச்சு, மல்யுத்தம்‌ போன்ற பயிற்சிகளில்‌ ஈடுபட்டு உடம்பை உறுதியாக்கிக்‌ 
கொண்டார்‌. தியானத்திலும்‌ அவர்‌ நாட்டம்‌ கொண்டிருந்தார்‌. இவ்வாறு பல பணிகளிலும்‌ 
தன்னை ஈடூபடூத்திய சுவாமி விவேகானந்தர்‌ 1902 ஆம்‌ ஆண்டூ யூலை மாதம்‌ மகா 
சமாதி அடைந்தார்‌. இவர்‌ அமெரிக்காவில்‌ நிகழ்த்திய ஆன்மீக உரையை எல்லோரும்‌ ்‌ 
போற்றினர்‌. 





ய்னுஷஹன்‌ ஞகானேஎம்வரன்‌ 
துரம்‌:- 8 


நான்‌ விடுமுறையைக்‌ கழித்த விதம்‌ 


எங்களுக்கு ஆடி, ஆவணி ஆகிய இரண்டூ மாதங்களும்‌ விடுமுறை ஆகும்‌. எனது பிறந்த நாள்‌ விடுமுறை 
நாளில்‌ வந்தது. நான்‌ எனது பிறந்த நாளை குடூம்பத்தாருடனும்‌, நண்பர்களுடனும்‌ கொண்டாடினேன்‌. அன்று 
நாங்கள்‌ “அல்கோன்‌ குயின்‌” எனும்‌ பூங்காவிற்குச்‌ சென்றோம்‌. அங்கு பல விதமான இயற்கை காட்சிகளைப்‌ 





பார்த்து இரசித்தோம்‌. 


ஆவணியில்‌ இலங்கைக்குப்‌ போனேன்‌. அங்கு சொந்தக்காரர்களையும்‌, அப்பா அம்மாவின்‌ 
நண்பர்களையும்‌ பார்த்தேன்‌. நான்‌ இலங்கையில்‌ மாட்டு வண்டி, படகு, தோணி, யானை 
போன்றவற்றில்‌ சவாரி செய்தேன்‌. அது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. 


சிகிரியா, தம்புள்ள போன்ற வரலாற்றுச்‌ சிறப்பு மிக்க இடங்களுக்கும்‌ சென்றேன்‌. எனது 
அத்தைமார்‌. மாமாமார்‌, சித்தப்பா, பெரியப்பா மற்றும்‌ ஒன்று விட்ட சகோதரர்‌ 
சகோதரிகளுடன்‌ சேர்ந்து கடற்கரைக்குச்‌ சென்றோம்‌. எனக்கு இலங்கை பிடிக்கும்‌. எனது இ 
விடுமுறை நன்றாகக்‌ கழிந்தது. இந்த விடுமுறை நாளில்‌ பல நண்பர்கள்‌ எனக்குக்‌ 
கிடைத்தார்கள்‌ 





மம்ரிடர சரவணகுமார்‌ 


குறம்‌:- 7 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


எனது அக்கா 


எனது அக்காவின்‌ பெயர்‌ அதிதி. எனது அக்காவின்‌ வயது பதினொன்று ஆகும்‌. எனது 
அக்காவின்‌ பிறந்த நாள்‌ தை மாதம்‌ பதினோராம்‌ திகதி 2006 ஆண்டூ ஆகும்‌. எனது 
அக்காவின்‌ பாடசாலையின்‌ பெயர்‌ “மிலிக்கன்‌ மில்ஸ்‌” பொதுப்‌ பாடசாலை ஆகும்‌. எனது 
அக்காவிற்கு பிடித்த நிறம்‌ ஊதா ஆகும்‌. அவர்‌ எப்போதும்‌ தலைமயிரை அழகாக 
வைத்திருப்பார்‌. அவருக்கு பிடித்த உணவு கோழிக்கறியும்‌, சோறும்‌ ஆகும்‌. அக்காவிற்கு 
பிடித்த விளையாட்டூ பூப்பந்து. அக்காவிற்கு பிடித்த நடிகர்‌ விஜய்‌. அக்காவிற்கு வனிலா 
ஐஸ்கிறீம்‌ மிகவும்‌ பிடிக்கும்‌. எனக்கு எனது அக்காவை மிகவும்‌ பிடிக்கும்‌. அவருடன்‌ ட 
நாங்கள்‌ சேர்ந்து விளையாடுவோம்‌. 








LIS) அருள்சங்கர்‌ 
ுறூம்‌:-6 
உணவே மருந்து, மருந்தே உணவு 


இன்றைய தலைமுறையினர்‌ மருந்தே உணவு என்னும்‌ நிலைக்குத்‌ தள்ளப்பட்டூள்ளனர்‌. இதற்குக்‌ காரணம்‌ 
மாறிவரும்‌ உணவுப்‌ பழக்கம்தான்‌. இன்றைக்கு விரைவு உணவு எங்கும்‌ (fast food) பழக்கப்பட்டுவிட்டது. இதுவே 
நோய்களுக்குக்‌ காரணமாகவும்‌ மாறிவிட்டது. இதை அறிந்து நம்‌ உடலை நாங்கள்தான்‌ பாதுகாக்க வேண்டும்‌. 
நம்‌ உடலை ஆரோக்கியமாக வைத்துக்‌ கொள்ளுவதற்கு ஆறு வகையான சுவைகளும்‌ நமது உணவில்‌ 
சமஅளவில்‌ இருக்கவேண்டும்‌. இதை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சாப்பிடும்‌ போதுதான்‌ உடலில்‌ 
பாதிப்புக்கள்‌ ஏற்படுகின்றன. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உறைப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு என்பவையே ஆறு வகை 
சுவைகள்‌ ஆகும்‌. 





இவற்றின்‌ பலன்களும்‌ அவை கிடைக்கும்‌ உணவுகளும்‌. 


1. இனிப்பு: தசையை வளர்க்கின்றது. 

உணவு: பழவகைகள்‌, கிழங்கு வகைகள்‌, அரிசி, கோதுமை. தானிய வகைகள்‌ 

கரும்பு போன்றவை ஆகும்‌. 

2. புளிப்பு: கொழுப்பினை வழங்குகின்றது. 

உணவு: புளித்த இட்லி, தோசை, தக்காளி, புளி, தயிர்‌, மோர்‌ போன்றவை ஆகும்‌. 
3. கசப்பு: நரம்புகளை பலப்படுத்துகின்றது. 

உணவு: பாகற்காய்‌, கத்தரிக்காய்‌ சுண்டக்காய்‌, வெந்தயம்‌, உள்ளி, எள்‌. ஓமம்‌, 

வேப்பம்‌ பூ போன்றவை ஆகும்‌. 
4. உறைப்பு: எலும்புகளை வளர்க்கின்றது. 

உணவு: மிளகாய்‌, இஞ்சி, உள்ளி, வெங்காயம்‌, மிளகு. SHG போன்றவை ஆகும்‌. 
5. துவர்ப்பு: இரத்தத்தைப்‌ பெருக்குகின்றது. 

உணவு: மாதுளை, வாழைக்காய்‌, மஞ்சள்‌, அவரைக்காய்‌ என்பவற்றில்‌ உள்ளன. 
6. உவர்ப்பு: உமிழ்நீரைச்‌ சுரக்கச்‌ செய்கிறது. 

உணவு: கீரைத்தண்டு, வாழைத்தண்டூ. முள்ளங்கிக்கிழங்கு. பூசணிக்காய்‌, 

சுரைக்காய்‌ போன்றவற்றில்‌ அதிகம்‌ உள்ளது. 


நாம்‌ தினமும்‌ சாப்பிடும்‌ எத்தனையோ உணவுப்‌ பொருட்களில்‌ பல விதமான மருத்துவக்‌ குணங்கள்‌ 
உள்ளன. அவற்றை நாம்‌ கண்டறிந்து தேவைக்கு ஏற்ற அளவு சாப்பிட்டு வந்தால்‌ 
உணவே மருந்து ஆகிவிடும்‌. 

நம்‌ பெரியோர்கள்‌ அன்று உண்ட ஊட்டச்சத்து மிக்க உணவுதான்‌ இன்றைக்கும்‌ 
அவர்களின்‌ ஆரோக்கியத்திற்குக்‌ காரணமாக இருக்கின்றது. “சுவர்‌ இருந்தால்‌ தான்‌ 
சித்திரம்‌ வரையலாம்‌” அதே போல்‌ எங்கள்‌ உடல்‌ ஆரோக்கியமாக இருந்தால்‌ 
தான்‌ நாம்‌ எதையும்‌ சாதிக்க முடியும்‌. 
இதன்‌ அடிப்படையில்‌ தான்‌ “உணவே மருந்து, மருந்தே உணவு” என்று | 7 
சொல்லுகிறேன்‌. ட 








குக்சலர்‌ விமஸ்ராஜ்‌ 
துரம்‌: 10 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


எனது அண்ணா 
“* எனது அண்ணாவின்‌ பெயர்‌ வெகிசன்‌. 
“* எனது அண்ணாவின்‌ வயது பதினேழு. 
+ அவர்‌ வாட்டலூ பல்கலைக்‌ கழகத்தில்‌ கல்வி கற்கிறார்‌. 


** அவருக்குப்‌ பிடித்த விளையாட்டு கூடைப்பந்து 





“* அவருடைய பொழுதுபோக்கு கணினி பார்த்தல்‌ ஆகும்‌. 
அபிரனர்‌ தேவராஜ்‌ 


* அவருக்கு விஞ்ஞானம்‌ மிகவும்‌ பிடிக்கும்‌. 
குறம்‌:- 4 


** ஒவர்‌ மிகவும்‌ கம்பீரமானவர்‌. 
* அவர்‌ எதிர்காலத்தில்‌ பொறியியலாளராக வர விரும்புகின்றார்‌. 
“* எனக்கு எனது அண்ணாவை மிகவும்‌ பிடிக்கும்‌. 


* எனது அண்ணாவுக்கும்‌ என்னைப்‌ பிடிக்கும்‌. 





பழங்கள்‌ 
மாம்பழம்‌ வாழைப்பழம்‌ தோடம்பழம்‌ 
அன்னாசிப்பழம்‌ வத்தகைப்பழம்‌ நாவற்பழம்‌ 
பப்பாசிப்பழம்‌ மாதுளம்பழம்‌ பலாப்பழம்‌ ஆர்த்திக்‌ சுபேந்திரன்‌ 


தரம்‌:- தொடக்கநிலை 


எனது குடும்பம்‌ 





எனது குடூம்பம்‌ மிகவும்‌ சிறந்த குடூம்பம்‌. எனது குடும்பத்தில்‌ ஐந்து உறுப்பினர்கள்‌ 
உள்ளனர்‌. எனக்கு இரண்டு அக்காமார்‌ உள்ளனர்‌. எனது பெரிய அக்காவின்‌ பெயர்‌ நிருஷா. 
எனது சின்னக்காவின்‌ பெயர்‌ தக்‌்ஷா. எனது அம்மாவின்‌ பெயர்‌ விக்னேசுவரி. எனது 
அப்பாவின்‌ பெயர்‌ ஆனந்தசங்கர்‌. எனது அம்மம்மாவின்‌ பெயர்‌ தங்கச்சிப்பிள்ளை. எனது 
அப்பம்மாவின்‌ பெயர்‌ தங்கம்‌. எனது பெரிய அக்காவும்‌ சின்ன அக்காவும்‌ ஒற்றுமையாகப்‌ 
பழகுவார்கள்‌. எனது அம்மா சுவையாக சாப்பாடு சமைப்பார்‌. எனது அப்பா ஞாயிற்றுக்‌ 
கிழமை தவிர, ஓவ்வொரு நாளும்‌ வேலைக்குச்‌ செல்வார்‌. இது தான்‌ எனது குடம்பம்‌. 
எனது குடும்பத்தை எனக்கு மிகவும்‌ பிடிக்கும்‌. 





விதுஹா ஆனந்தசங்கர்‌ 
துரம்‌:- 6 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


என்னைப்‌ பற்றி... 
எனது பெயர்‌ மைதிலி. எனக்குப்‌ பதினொரு வயது. எனது அப்பாவின்‌ பெயர்‌ 
சேதுராம்‌. எனது அம்மாவின்‌ பெயர்‌ பிரியா. நான்‌ எனது குடம்பத்தில்‌ ஒரே ஒரு 
செல்லப்பிள்ளை. எனது செல்லப்பிராணி முயல்‌ ஆகும்‌. எனது பாடசாலையின்‌ பெயர்‌ 
“சீடர்வுட்‌ பள்ளி? ஆகும்‌. நான்‌ ஆறாம்‌ வகுப்பில்‌ படிக்கிறேன்‌. எனது பொழுது போக்கு 
“பனி சறுக்குதல்‌? ஆகும்‌. எனக்கு பிடித்த உணவு சர்க்கரைப்‌ பொங்கல்‌ ஆகும்‌. எனது 
நண்பியின்‌ பெயர்‌ பிரகதி. எனது பாடசாலையில்‌ நான்‌ ஆங்கிலத்தில்‌ படிக்கிறேன்‌. நான்‌ 
தமிழ்ப்‌ பூங்காவில்‌ தமிழ்‌ படிக்கிறேன்‌. தமிழ்க்‌ கதைப்‌ புத்தகம்‌ வாசிக்க எனக்கு நல்ல 
விருப்பம்‌. எனக்கு நன்றாகத்‌ தமிழ்‌ பேசமுடியும்‌. நான்‌ சட்டத்தரணியாக வர விரும்புகிறேன்‌. 
மைதிலி சேதுராம்‌ 
ுறம்‌;-41 








யானை 
யானை ஒரு பெரிய மிருகம்‌. 
அது ஒரு காட்டூ மிருகம்‌. 
ஈனை ஒரு பலமான மிருகம்‌. 
ஈனையின்‌ கால்கள்‌ பெரியவை. 
TOMBE இரண்டூ தந்தங்கள்‌ உள்ளன. 
ஈனையின்‌ கண்கள்‌ சிறியவை. 
ானைக்கு ஒரு தும்பிக்கை உண்டு. 
ஈனை இலை. குழைகளை உண்ணும்‌. 
TODS பாரம்‌ தூக்கும்‌. 
யானையைப்‌ பழக்கி வேலை செய்விப்பார்கள்‌. 
யானை பிளிரும்‌. 
யானையை விலங்ககத்திற்‌ பார்க்கலாம்‌. 











Cee ட 


குரிசனர்‌ சண்முகநாதன்‌ 
குறம்‌ : தொடக்க நிலை 


எனது தமிழ்ப்‌ பாடசாலை 


எனது தமிழ்ப்‌ பாடசாலையின்‌ பெயர்‌ “தமிழ்ப்பூங்கா” ஆகும்‌. எனது தமிழ்ப்‌ 
பாடசாலை 3001 மார்க்கம்‌ வீதி' யில்‌ அமைந்துள்ளது. அதன்‌ எண்‌ 21 ஆகும்‌. எனது 
தமிழ்ப்‌ பாடசாலையில்‌ ஏறத்தாழ எட்டு ஆசிரியர்கள்‌ உள்ளனர்‌. எனது தமிழ்ப்‌ பாடசாலையில்‌ 
சுமார்‌ 80 மாணவர்கள்‌ படிக்கின்றனர்‌. எனது தமிழ்ப்‌ பாடசாலையில்‌ ஆண்டூ 1 தொடக்கம்‌ 
ஆண்டு 8 வரை உள்ளது. எனது பாடசாலை அதிபரின்‌ பெயர்‌ யோகா அருள்சுப்பிரமணியம்‌. 
நான்‌ எனது பாடசாலையில்‌ ஜந்தாம்‌ வகுப்பில்‌ படிக்கிறேன்‌. எமது பாடசாலையில்‌ பல 
விழாக்கள்‌ நடைபெறும்‌. இங்கே எங்கள்‌ திறமைகளை வளர்க்க நிகழ்ச்சிகள்‌ நடக்கும்‌. 
எனது தமிழ்ப்‌ பாடசாலை மாலை 5.00க்கு தொடங்கி மாலை 730க்கு முடிவடையும்‌. எனது 
தமிழ்ப்‌ பாடசாலையின்‌ நல்லொழுக்கம்‌ மிகவும்‌ சிறந்தது. எனக்கு எனது தமிழ்ப்‌ 
பாடசாலையை மிகவும்‌ பிடிக்கும்‌. 










யானி பரணிதரன்‌ 
துரம்‌: 5 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


தமிழின்‌ பெருமை 


தமிழ்‌ என்பது தமிழர்களின்‌ தாய்மொழி. இலங்கை, தமிழ்நாடு, மலேசியா, 
சிங்கப்பூர்‌ போன்ற நாடுகளில்‌ தமிழர்‌ அதிகம்‌ உள்ளனர்‌. அவர்களில்‌ பலர்‌ தமிழைப்‌ ;; 
பேசுகின்றனர்‌. உலகின்‌ பழமையான மொழிகளில்‌ தமிழ்‌ மொழியும்‌ ஒன்று. தமிழில்‌ 
பல சிறந்த நூல்கள்‌ உள்ளன. இயல்‌, இசை, நாடகம்‌ என்பது முத்தமிழ்‌ ஆகும்‌. 
திருவள்ளுவரால்‌ எழுதப்பட்ட திருக்குறள்‌ தமிழுக்கு பெருமையைச்‌ சேர்க்கிறது. 
தமிழ்மொழி உலகமெங்கும்‌ பரவி உள்ளது. தமிழின்‌ முதல்‌ இலக்கண நூல்‌ 
தொல்காப்பியம்‌ ஆகும்‌. தமிழில்‌ ஐம்பெருங்காப்பியங்கள்‌ உள்ளன. தமிழ்மொழி 64 | 
கலைகளைக்‌ கொண்டுள்ளது. நான்‌ எனது தாய்மொழியை விரும்பிப்‌ படிக்கிறேன்‌. | 
தொடர்ந்தும்‌ படிப்பேன்‌. ர 





அபிஷா பிலிப்‌ 
குறம்‌:- 3 


தமிழ்மொழி 
தமிழ்‌ எனது தாய்மொழி. அது ஒரு பழமையான மொழி. உலகில்‌ போற்றப்படும்‌ பழமையான மொழிகளில்‌ 
ஒன்றான தமிழை “செம்மொழி” என்றும்‌ கூறுவோம்‌. என்‌ தாய்மொழியை அறிந்திருக்க வேண்டியது எனது 
தடமை. ஒருவரை அடையாளப்படூத்துவதும்‌ தாய்‌ மொழியே. 
தமிழின்‌ பெருமையைப்‌ பற்றிச்‌ சிலப்பதிகாரம்‌, தொல்காப்பியம்‌, புறநானூறு போன்ற நூல்கள்‌ எடுத்துக்‌ 
கூறுகின்றன. இதைவிட முந்திய மன்னர்‌ காலத்தில்‌ இருந்த முச்சங்கங்களும்‌ தமிழின்‌ பெருமையை வளர்த்தன. 
தமிழர்‌ எங்கெல்லாம்‌ வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம்‌ தமிழ்‌ இருக்கின்றது. இந்தியா, இலங்கை தமிழரின்‌ 
பூர்வீக நாடுகள்‌. இவற்றை விட மலேசியா, சிங்கப்பூர்‌, ஆபிரிக்கா, அமெரிக்கா, கனடா 
போன்ற நாடுகளிலும்‌ தமிழர்‌ இருக்கின்றனர்‌. குறிப்பாக இலங்கை, சிங்கப்பூர்‌ நாடூகளில்‌ 
தமிழ்‌ ஆட்சி மொழியாகவும்‌ மற்றைய நாடூகளில்‌ பேச்சு மொழியாகவும்‌ இருக்கின்றது. 
பாண்டிய மன்னர்‌ காலத்தில்‌ முதற்சங்கம்‌, இடைச்சங்கம்‌, கடைச்சங்கம்‌ என மூன்று 
சங்கங்கள்‌ வைத்துத்‌ தமிழ்‌ வளர்க்கப்பட்டது. சோழ மன்னர்‌ ஆட்சியில்‌ பல நாடூகளிற்கு 
தமிழர்‌ சென்றதால்‌ அங்கே தமிழும்‌ பரப்பப்பட்டது. பலர்‌ தமிழை வளர்க்கத்‌ தொண்டு 
செய்தனர்‌. ஆறுமுகநாவலர்‌, சோமசுந்தரப்புலவர்‌, பாரதியார்‌, பாரதிதாசன்‌ போன்ற 
புலவர்களும்‌ தமிழை வளர்க்கப்‌ பாடுபட்டனர்‌. 
தமிழராக வாழத்‌ தமிழ்‌ மொழியைக்‌ கற்போம்‌. எம்மோடூ படிக்கும்‌ வேறு இன மாணவருக்கும்‌ 
தமிழின்‌ பெருமையைச்‌ சொல்லுவோம்‌. வெளி நாட்டில்‌ தமிழ்வாழ. தமிழர்‌ வாழ, தமிழைப்‌ 
பயின்று தமிழ்ப்‌ பண்பாட்டைப்‌ பின்பற்றித்‌ தமிழராய்‌ வாழ்வோம்‌. 








கபிசன்‌ பரராஜசிங்கம்‌ 
துரம்‌:- 10 


கிழமை நாட்கள்‌ 





1. திங்கட்கிழமை 2. செவ்வாய்க்கிழமை 
3. புதன்கிழமை 1. வியாழக்கிழமை 
5. வெள்ளிக்கிழமை 6. சனிக்கிழமை 

7. ஞாயிற்றுக்கிழமை 


FOBS கிரு௨ச்ணமூர்த்து 
துரம்‌:- தொடக்கநிலை 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


உடல்‌ உறுப்புகள்‌ 





தலை காது கண்‌ வாய்‌ விரல்‌ நகம்‌ 
மூக்கு நெற்றி கால்‌ கை. நாக்கு பல்‌ 
கிருத்திக்‌ சுபேந்திரன்‌ 
துறம்‌:- தொடக்க நிலை 
பண்டிகைகள்‌ 


உலகில்‌ பல பண்டிகைகள்‌ இருக்கின்றன. தைப்பொங்கல்‌, தீபாவளி, புத்தாண்டு விழா, நவராத்திரி, ஆடிப்பிறப்பு 
என்பவையே சில தமிழ்ப்‌ பண்டிகைகள்‌ ஆகும்‌. பண்டிகை நாட்களில்‌ எமக்கு பாடசாலையில்‌ விடூமுறை 
விடூம்‌. அத்துடன்‌ அம்மாவுக்கும்‌, அப்பாவுக்கும்‌ வேலையில்‌ விடுமுறை கிடைக்கும்‌. உறவினர்கள்‌ வீட்டிற்கு 
வருவார்கள்‌. இதனால்‌ எல்லோரும்‌ கூடி ஒன்றாக உணவு உண்டூ சந்தோசமாக மகிழ்வோம்‌. 





தைப்பொங்கல்‌ தை மாதத்தில்‌ கொண்டாடப்படும்‌. இது தமிழர்களால்‌ சூரியனுக்கு நன்றி செலுத்தும்‌ விழாவாக 
கொண்டாடப்படூகிறது. இந்நாளில்‌ அதிகாலை நீராடி முற்றத்தில்‌ கோலமிட்டு தோரணம்‌ கட்டி சூரிய 
உதயத்திற்கு முன்‌ பொங்கல்‌ செய்து உற்றார்‌ உறவினர்களுடன்‌ சேர்ந்து உணவு பரிமாறி உண்டூ மகிழ்வோம்‌. 





நவராத்திரி புரட்டாதி மாதத்தில்‌ கொண்டாடூவோம்‌. இது ஒன்பது நாட்கள்‌ 
கொண்டாடப்படூகிறது. முதல்‌ மூன்று நாட்கள்‌ வீரத்தாய்‌ துர்க்காவுக்கும்‌, அடுத்த மூன்று 
நாட்கள்‌ செல்வத்‌ தாய்‌ லட்சுமிக்கும்‌, கடைசி மூன்று நாட்கள்‌ கல்வித்தாய்‌ சரஸ்வதிக்கும்‌ 
என்று கொண்டாடப்படூகின்றன. பத்தாம்‌ நாள்‌ விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. 

வருடப்பிறப்பு சித்திரை மாதத்தில்‌ வருகிறது. அன்று எமக்கு மூத்தவர்களிடம்‌ அவர்களின்‌ 


கால்களில்‌ விழுந்து ஆசி பெற்று கைவிசேடம்‌ பெறுவோம்‌. இவை தமிழர்களின்‌ மிக சிறந்த 
பண்டிகை நாட்கள்‌ ஆகும்‌. தைப்பொங்கல்‌ நாளையும்‌ தமிழர்‌ புத்தாண்டாகக்‌ கொள்வர்‌. 





துறம்‌:- கீ 





மாதங்கள்‌ 
தை மாசி பங்குனி சித்திரை 
வைகாசி ஆனி ஆடி ஆவணி 
புரட்டாதி ஐப்பசி கார்த்திகை மார்கழி 


சங்கவி ஜெயசங்கர்‌ 
துரம்‌:- ALB ov 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


திருக்குறள்‌ 


திருக்குறள்‌ என்னும்‌ தமிழ்‌ நூலை அறியாதவர்கள்‌ இருக்க முடியாது. பழந்தமிழ்‌ இலக்கியங்களில்‌ 
திருக்குறளும்‌ ஒன்றாகும்‌. இதை இயற்றிய புலவர்‌ திருவள்ளுவர்‌. திருவள்ளுவர்‌ தமிழ்நாட்டில்‌ பிறந்தார்‌. 2000 
ஆண்டுகளுக்கு முன்‌ இவர்‌ வாழ்ந்தார்‌. இந்நூல்‌ அறத்துப்பால்‌, பொருட்பால்‌, காமத்துப்பால்‌ என்று மூன்று 
பிரிவுகளாக உள்ளது. திருக்குறளில்‌ 1330 குறள்கள்‌ உள்ளன. இவை பத்து பத்தாக 133 0 
அதிகாரங்களில்‌ வைக்கப்பட்டுள்ளன. இது அனைவருக்கும்‌ பொதுவான ஒழுக்கங்களைக்‌ கூறும்‌ 
நூலாகும்‌. திருக்குறள்‌ உலக மொழிகள்‌ பலவற்றிலும்‌ மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. இதைப்‌ 
பொதுமறை என்றும்‌ கூறுவர்‌. இந்நூல்‌ வாழ்க்கைக்குத்‌ தேவையான எல்லா நீதிகளையும்‌ 
போதிக்கிறது. திருக்குறள்‌ இன, மொழி, மத பேதமின்றி எல்லோராலும்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட 
நூல்‌ ஆகும்‌. திருக்குறள்‌ ஏழு வார்த்தைகள்‌ கொண்டூ பொருள்‌ விளக்கும்‌ ஒப்பற்ற காவியமாகும்‌. 
திருக்குறள்‌ தமிழுக்கு பெருமை சேர்க்கும்‌ ஒரு நூலாகும்‌. வாழ்க்கைக்கு வழிகாட்டும்‌ 
உண்மைகளை திருக்குறள்‌ சொல்கிறது. அதனால்‌ மாணவராகிய நாம்‌ அதை விரும்பிப்‌ 
படிப்போம்‌. 





பிரவீன்‌ விஜிகபாலத்கர்‌ 
துரம்‌:- 9 


பருவ காலங்கள்‌ ஆறு வகைப்படும்‌ 





காலங்கள்‌ மாதங்கள்‌ 
இளவேனிற்‌ காலம்‌ சித்திரை, வைகாசி 
முதுவேனிற்‌ காலம்‌ ஆனி, ஆடி 

கார்‌ காலம்‌ ஆவணி, புரட்டாதி 
குளிர்‌ காலம்‌ ஜப்பசி, கார்த்திகை 
முன்பனிக்‌ காலம்‌ மார்கழி, தை 
பின்பனிக்‌ காலம்‌ மாசி, பங்குனி 


ராகவி ஜெயசங்கர்‌ 
தரம்‌;- ஆரம்புநிலை 


பாலத்தைக்‌ கடந்த ஆடுகள்‌ 


ஒரு முறை ஓடையின்‌ இருகரைகளில்‌ இரண்டு ஆடூகள்‌ மேய்ந்தன. ஒருநாள்‌ அவை குறுகிய பாலமொன்றை 
கடக்க எண்ணின. தற்பெருமை கொண்ட அந்த ஆடூகள்‌ all GS கொடுக்க மனமின்றி 
ஒன்றுடன்‌ ஒன்று மோதிக்‌ கொண்டன. அதனால்‌ இரண்டுமே ஓடைக்குள்‌ விழுந்து 
மூழ்கிப்போயின. ] 


மற்றொரு முறை வேறு இரண்டு ஆடூகள்‌ அதே குறுகிய பாலத்தைக்‌ கடக்க வந்தன. விட்டுக்‌ 
கொடுக்கும்‌ BG ஒன்று மண்டியிட்டது. மற்ற AG அதைத்‌ தாண்டிச்‌ சென்றது. இப்படியாக 
இரண்டு ஆடுகளும்‌ பாலத்தைக்‌ கடந்து சென்று விட்டன. 

இதில்‌ இருந்து நாம்‌ கற்ற பாடம்‌: 





தற்பெருமைப்படக்‌ கூடாது எல்லோரும்‌ விட்டுக்‌ கொடுக்கப்‌ பழக வேண்டும்‌. 


தேன்மொழி வளிகரன்‌ 
துரம்‌: தொடக்கறிலை 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


மீன்‌ 

மீன்‌ நீரில்‌ வாழும்‌. மீன்‌ நீரில்‌ கரைந்துள்ள காற்றைச்‌ சுவாசிக்கும்‌. மீன்‌ 
நீரில்‌ உள்ள செடி, பாசி, புழுக்கள்‌ முதலியவற்றை உண்ணும்‌. பெரிய 
மீன்கள்‌ சிறு மீன்களைத்‌ தின்று விடூம்‌. மீன்‌ முட்டை இடும்‌. ்‌ 
முட்டையிலிருந்து குஞ்சு வரும்‌. மீனுக்குச்‌ செதில்கள்‌ உண்டூ. மீன்கள்‌ ர்‌ 
கூட்டமாக வாழும்‌. மீன்களில்‌ பலவகை உண்டுூ. திருக்கை, சுறா, மீன்‌ | 
போன்றவை பயங்கரமானவை. சிறிய மீன்களை வீடூகளில்‌ மீன்‌ 
தொட்டிகளில்‌ வளர்க்கலாம்‌. மீனை மச்சம்‌ என்றும்‌ சொல்லுவோம்‌. பலர்‌ 
மீனை விரும்பி உண்பார்கள்‌. 





மதுரன்‌ சிவகரன்‌ 
துரம்‌:- 7 


மகாத்மா காந்தி 







காந்தியடிகள்‌ வட இந்தியாவில்‌ பிறந்தார்‌. அவர்‌ ஏழைகளில்‌ மிகவும்‌ அன்புடையவர்‌ 
ஏழைகளுக்காகப்‌ பாடூபட்டார்‌. இந்தியாவின்‌ சுதந்திரத்தைப்‌ பெற்றுக்‌ கொடுத்தார்‌. அவர்‌ 
எப்பொழுதும்‌ கதர்‌ ஆடையை அணிந்து கொள்வார்‌. அவரை மகாத்மா என்று எல்லோரும்‌ 
மரியாதையாகப்‌ போற்றுவார்கள்‌. மகாத்மா மக்கள்‌ எல்லோருக்கும்‌ அகிம்சையை போதித்தார்‌. 
அவர்‌ ஆடம்பரம்‌ இல்லாது வாழ்ந்து காட்டினார்‌. 


காவியா சிவகரன்‌ 
ரம்‌:-3 


கல்வி 
உ உலகில்‌ சிறந்த செல்வம்‌ கல்விச்‌ செல்வம்‌ ஆகும்‌. 
உ கல்வி கற்பதனால்‌ மனிதன்‌ பூரணமடைகின்றான்‌. 
உ உலகில்‌ எல்லாச்‌ சிறுவர்களும்‌ கல்வி கற்கப்‌ பெற்றோர்‌ உதவி செய்ய வேண்டும்‌. 


உ. “கற்றவனுக்குச்‌ சென்ற இடமெல்லாம்‌ சிறப்பு” அதனால்‌ நாம்‌ எல்லோரும்‌ கல்வியை விரும்பிக்‌ 
கற்கவேண்டும்‌. 

உ கல்வி எமக்கு நல்ல பழக்கங்களைச்‌ சொல்லித்‌ தருகிறது. சரி பிழையைக்‌ காண 
உதவுகிறது. 

உ கல்வி நல்ல நட்பைத்‌ தேடித்தரும்‌ 

உ கல்விக்குக்‌ கரையில்லை என்பார்கள்‌. 


உ தொடர்ந்து படிக்கப்‌ பழகுவோம்‌. 
“இளமையிற்‌ கல்வி சிலையில்‌ எழுத்து” 








குகவினுகன்‌ தில்லைநாதன்‌ 
இறம்‌:- 4 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


a ஒளவையார்‌ 






ஒளவையார்‌ சங்க காலத்‌ தமிழ்ப்‌ பெண்‌ புலவர்‌. ஒளவையார்‌ என்ற பெயர்‌ 
மதிப்பிற்கு உரியது. வயதானதால்‌ அவரை ஒளவைப்‌ பாட்டி என்றும்‌ 
அழைப்பார்கள்‌. ஒளவையார்‌ பல பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. 
அப்பாடல்களில்‌ முக்கியமான பாடல்‌ “ஆத்திசூடி” ஆகும்‌. ஆத்திசூடி 
உலகுக்கு நற்கருத்தைக்‌ கூறி மக்களை நலமுடன்‌ வாழச்‌ செய்கின்றது. 
முக்கியமாக குழந்தைகளை நல்வழிப்படூத்துகிறது. ஓளவையார்‌ சிறந்த |: 
முருக பக்தி உடையவர்‌. ஒளவைப்‌ பாட்டி பற்றி பல கதைகள்‌ இருந்தாலும்‌ எனக்கு பிடித்த அத்‌ 
கதை முருகப்பெருமான்‌ ஒளவைப்பாட்டியிடம்‌ “உனக்கு சுட்ட பழம்‌ வேண்டூமா? சுடாத பழம்‌ 
வேண்டுமா?” என்று கேட்ட கதையே. 








அஞ்சனி குலசெல்வம்‌ 
குறம்‌:- 4 


சத்துணவு 


உலகில்‌ வாழும்‌ ஒவ்வொரு உயிருக்கும்‌ உணவு அவசியமாகும்‌. சத்துள்ள உணவுகளை உண்பதால்‌ மனிதன்‌ 
நீண்ட நாள்‌ ஆரோக்கியமாகவும்‌, சுகமாகவும்‌ வாழச்‌ சத்துணவு தேவை. உடலின்‌ 
வளர்ச்சிக்குத்‌ தேவையான கூறுகளைச்‌ சத்துணவு கொண்டிருக்கும்‌. உடலில்‌ உள்ள 
உறுப்புக்கள்‌ சீராக இயங்கவும்‌ நோய்கள்‌ இன்றி வாழவும்‌ எமக்கு ர 

சத்துணவு உதவுகின்றது. சத்துணவுகள்‌ மாச்சத்து, புரதச்சத்து, | 
கொழுப்புச்சத்து என வகைப்படூத்தப்படுகின்றன. அரிசி, கோதுமை, \ 
்‌ குரக்கன்‌ என்பன மாச்சத்து உணவுகள்‌ ஆகும்‌. பருப்பு, பால்‌, முட்டை | 
என்பன புரதச்‌ சத்துள்ள உணவுகள்‌ ஆகும்‌. எண்ணெய்‌, நெய்‌, இறைச்சி 
என்பன கொழுப்பு அதிகமாக இருக்கும்‌ உணவுகள்‌ ஆகும்‌. 
உயிர்ச்சத்து, நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள்‌ வல்லாரை, | 
முருங்கையிலை ஆகும்‌. எல்லாச்‌ சத்துள்ள உணவையும்‌ நாம்‌ உணவிற்‌ சேர்க்கவேண்டும்‌. 





குகவகர்ச்‌ தில்லைநாதன்‌ 
துறம்‌:- 10 


கனடா 


இது வடஅமெரிக்கக்‌ கண்டத்தில்‌ உள்ளது. கனடாவின்‌ தலை நகரம்‌ ஒட்டாவா ஆகும்‌. 
தனடா அமெரிக்காவின்‌ எல்லையில்‌ இருக்கிறது. கனடாவின்‌ தேசியக்‌ கொடியில்‌ மேப்பிள்‌ 
இலை உள்ளது. இது சிவப்பு, வெள்ளை நிறங்களைக்‌ கொண்டது. 
கனடாவில்‌ பலமொழி பேசும்‌ மக்கள்‌ வாழுகிறார்கள்‌. இங்கே பத்து 
Vien மாகாணங்கள்‌ உள்ளன. 
= =" தனடாவின்‌ பிரதம மந்திரி “யஸ்ரின்‌ ரூடோ” ஆவார்‌. கனடாவில்‌ நாம்‌ 
தமிழ்படிக்க அரசாங்கம்‌ உதவுகிறது. இந்த வருடம்‌ 2017ம்‌ ஆண்டு கனடா | wh 
தனது 150 வது பிறந்த நாளைக்‌ கொண்டாடுகிறது. தமிழ்ப்‌ பூங்காவும்‌ கனடாவின்‌ 150 ஆவது | 1 * 
பிறந்த நாளைக்‌ கொண்டாடி மகிழ்ந்தது. 











CFCLITOT FHS 
SIb:- 6 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


காலநிலை 


எமது கனடா நாட்டின்‌ காலநிலை தாய்‌ நாட்டிலும்‌ பார்க்க வேறுபட்டது. இங்கே இலையுதிர்‌ காலம்‌, பனிக்காலம்‌, 
இலை துளிர்‌ காலம்‌, கோடை காலம்‌ என காலங்கள்‌ மாறிமாறி வரும்‌. 
இலையுதிர்‌ காலத்தில்‌ சிவப்பு, மஞ்சள்‌, செம்மஞ்சள்‌ ஆகிய பல நிறங்களில்‌ இலைகள்‌ அழகாக இருக்கும்‌. 
பின்‌ இலைகள்‌ உதிர்ந்து வெறும்‌ மரங்களாகக்‌ காட்சிதரும்‌. அடுத்து பனிக்காலம்‌ 
ஆரம்பமாகும்போது பூப்போல பனி சொரிவது அழகாக இருக்கும்‌. சிறுவர்கள்‌ பனி மனிதன்‌ 
செய்து விளையாடூவார்கள்‌. அதே நேரம்‌ குளிராகவும்‌ இருக்கும்‌. பின்பு இலைதுளிர்‌ காலம்‌. 
வரும்‌ அக்காலத்தில்‌ எல்லா மரங்களிலும்‌ இலைகள்‌ துளிர்த்து பச்சை நிறமாகக்‌ காட்சிதரும்‌. 
இதனைத்‌ தொடர்ந்து கோடை காலம்‌ ஆரம்பிக்கும்‌. இக்‌ காலத்தில்‌ எல்லோரும்‌ உல்லாசப்‌ 
பயணம்‌ செல்வர்‌. மற்றும்‌ பாடசாலையின்‌ நீண்ட விடூமுறைக்‌ காலமும்‌ ஆரம்பிக்கும்‌. 
இக்காலத்தில்‌ பல விளையாட்டூக்கள்‌. வாண வேடிக்கைகள்‌, களியாட்ட விழாக்கள்‌, 
கடற்கரைக்குச்‌ செல்லுதல்‌ போன்ற நிகழ்ச்சிகள்‌ எமக்கு மகிழ்ச்சியையும்‌ உற்சாகத்தையும்‌ 
அளிக்கும்‌. 
கோடை காலத்தில்‌ பூங்காவில்‌ உல்லாசமாக விளையாடூவது போல்‌ இலையுதிர்‌ காலம்‌ 
முதல்‌ இலைதுளிர்‌ காலம்‌ வரை தமிழ்ப்‌ பூங்காவில்‌ தமிழ்‌ மொழியைக்‌ கற்றுப்‌ பயனடைகின்றோம்‌. 
பாரியர்‌ மதனராஜ்‌ 
துரம்‌:- 7 











கால்பந்து 

ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு பொழுது போக்கை நாடூவார்கள்‌. எனக்குக்‌ கணினியில்‌ விளையாடவும்‌ கால்பந்து 
விளையாடவும்‌ விருப்பம்‌. அதனால்‌ தொலைக்‌ காட்சியிலும்‌ கால்பந்துப்‌ போட்டிகளை விரும்பிப்‌ பார்ப்பேன்‌. 
உலகில்‌ எல்லா இடங்களிலும்‌ கால்பந்து விளையாடப்படூகிறது. இது எனக்கு மிகவும்‌ விருப்பமான விளையாட்டு. 
நான்‌ ஆறு வயதில்‌ இருந்து கால்பந்து விளையாடுகிறேன்‌. நான்‌ லீக்கில்‌ தொடங்கி இப்போது ஓபிடிஎல்‌ இல்‌ 
விளையாடுகிறேன்‌. கால்பந்து விளையாடூவதற்காக நான்‌ பல இடங்களுக்கும்‌ போய்‌ 
இருக்கிறேன்‌. அதில்‌ சில இடங்கள்‌ பெர்லிங்ரன்‌, நியூயோர்க்‌, பிலடெல்பியா, புளோரிடா 
என்பனவாகும்‌. 

கால்பந்தை உலகில்‌ பல பிள்ளைகளும்‌ பெரியவர்களும்‌ விளையாடூவார்கள்‌. உலகத்தில்‌ 
265 மில்லியன்‌ ஆட்களுக்கு கிட்ட விளையாடூகிறார்கள்‌. கால்பந்து விளையாடூவது நல்ல 
உடற்‌ பயிற்சி ஆகும்‌. அத்துடன்‌ ஆரோக்கியமாகவும்‌ இருக்க உதவும்‌. 
அதனால்‌ எனக்குக்‌ கால்பந்து விளையாட மிகவும்‌ விருப்பம்‌. எனது விருப்பத்தை நிறைவேற்ற 
எனது பெற்றோர்‌ நல்ல உதவி செய்கின்றனர்‌. அதனால்‌ நானும்‌ ஆர்வமாக விளையாடி 
வருகிறேன்‌. எனக்கு ஒரு சிறந்த கால்பந்து விளையாட்டு வீராங்கனையாக வரவேண்டும்‌ என்று 
விருப்பம்‌. நீங்களும்‌ அப்படி ஒன்றைத்‌ தெரிந்து அதை விளையாடினால்‌ நல்லது. 





மெலணி சுரசம்‌ 
துரம்‌ 11 


பூக்களின்‌ பெயர்கள்‌ 


செவ்வந்தி மல்லிகை தாமரை மகிழம்பூ 
அல்லி சாமந்தி செம்பருத்தி முல்லை 
ரோசா சூரியகாந்தி நந்தியாவட்டை கார்த்திகைப்‌ பூ (காந்தள்‌) 


அகிவன்‌ சண்முகநாதன்‌ 
லனுஷலர்‌ சண்முகநாதன்‌ 
துரம்‌: தொடக்கநிலை 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


தீபாவளி 


தீபாவளி இந்துக்களால்‌ கொண்டாடப்படும்‌ பண்டிகையாகும்‌. இந்த நாள்‌ நரகாசுரன்‌ என்கிற கொடிய அரக்கன்‌ 
இறந்த நாள்‌ ஆகும்‌. அந்த அசுரன்‌ மனிதர்களைச்‌ சித்திரவதை செய்ததனால்‌ அவன்‌ 
மரணம்‌ அடையவேண்டூமென்று எல்லோரும்‌ விரும்பினர்‌. தீமை செய்தவர்கள்‌ அழிந்து 
போகவேண்டும்‌ என்று விரும்புகிறோம்‌. தீமை செய்தவர்களை யாரும்‌ விரும்புவதில்லை. 
அப்படித்தான்‌ மக்களுக்குத்‌ தீமை செய்த நரகாசுரனையும்‌ மக்கள்‌ வெறுத்தனர்‌. திருமால்‌ 
அவரைக்‌ கொன்றபோது மக்கள்‌ மகிழ்ச்சி அடைந்தனர்‌. இதையே தீபாவளி என 
அழைக்கிறார்கள்‌. அவன்‌ இறந்தபின்‌ அந்த நாளை எல்லோரும்‌ கொண்டாடூகிறார்கள்‌. 

தீபாவளியை ஐப்பசி மாதத்தில்‌ வரும்‌ வளர்பிறை நாளன்று கொண்டாடூவார்கள்‌. 
அந்த நாளில்‌ எல்லோரும்‌ புத்தாடை அணிந்து கோவிலிற்குச்‌ செல்வார்கள்‌. அங்கு கையில்‌ 
ஒரு கயிற்றைப்‌ பலரும்‌ கட்டுவார்கள்‌. இருள்‌ சூழ்ந்த பின்பு விளக்கேற்றுவார்கள்‌. இ 
அதன்பின்‌ குடும்பமாக இணைந்து விருந்து உண்பார்கள்‌. 





அதுத) அருசர்சங்கர்‌ 
துரம்‌: கி 


மரக்கறி வகைகள்‌ 


கத்தரிக்காய்‌ முருங்கைக்காய்‌ வெண்டைக்காய்‌ 
புடலங்காய்‌ பயற்றங்காய்‌ சுரைக்காய்‌ 
பாகற்காய்‌ வாழைக்காய்‌ பூசணிக்காய்‌ 





evo முூதரன்‌ 
துரம்‌:- 6 


நான்‌ விரும்பும்‌ விளையாட்டூ 


ஒவ்வொருவருக்கும்‌ ஒவ்வொரு விளையாட்டில்‌ விருப்பம்‌. எனக்கு கால்பந்து விளையாட நல்ல விருப்பம்‌. 
அதனால்‌ பாடசாலை ஓய்வு நேரத்தில்‌ கால்பந்து விளையாடப்‌ போவேன்‌. மெல்ல மெல்லப்‌ பயிற்சி பெற்று 
கால்பந்து அணியில்‌ விளையாட இணைந்தேன்‌. முதலில்‌ பயமாக இருந்தாலும்‌ அண்ணாவும்‌, அப்பாவும்‌ 
ஊக்கம்‌ தந்ததால்‌ துணிந்து அணியில்‌ சேர்ந்து விளையாடினேன்‌. 





பயிற்சி செய்தபோது விழுந்தேன்‌. கால்‌ முறிந்தது. என்றாலும்‌ விடாது பயிற்சி எடுத்தேன்‌. 
கடைசியாக அமெரிக்காவிற்குச்‌ சென்ற அணியில்‌ நானும்‌ சேர்க்கப்பட்டேன்‌. அமெரிக்காவிற்குப்‌ 
போகும்போது என்னுடன்‌ அம்மாவும்‌ வந்தார்‌. அதனால்‌ பயமில்லாமல்‌ இரண்டூ நாட்களும்‌ 
இருந்தேன்‌. 

போட்டிகள்‌ இரண்டூ நாட்கள்‌ நடந்தன. அங்கே எங்கள்‌ அணி நன்றாக விளையாடியது. அரை 


இறுதிப்‌ போட்டிகளில்‌ தெரிவாகினோம்‌. பின்பு இறுதி ஆட்டம்‌ நடந்தது. எனக்கு ஓரே பயமாக $ i 
இருந்தது. நண்பர்களின்‌ உற்சாகமான செயல்‌ எனக்கும்‌ உற்சாகத்தைத்‌ தந்தது. uy 








இறுதிப்‌ போட்டியிலும்‌ பங்கு பற்றினோம்‌. அதில்‌ எமக்கே முதலிடம்‌ கிட்டியது. எல்லோருக்கும்‌ ஒரே மகிழ்ச்சி. 
எல்லோரும்‌ எங்களைப்‌ பாராட்டினார்கள்‌. பத்திரிகையிலும்‌ அதைப்‌ படத்துடன்‌ போட்டார்கள்‌. இது எனக்கு 
உற்சாகம்‌ தந்தது. பயிற்சி செய்தால்‌ எதிலும்‌ வெற்றி பெறலாம்‌ என்பதை நான்‌ நம்புகிறேன்‌. 


சத்தியன்‌ கோடணேஎம்வரராஜா 
துரம்‌: 8 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


நான்‌ 
உ எனது பெயர்‌ மர்சியானோ. 
உ நான்‌ பிலிப்பைன்‌ நாட்டில்‌ பிறந்தேன்‌. 
உ எனது தாய்மொழி பிலிப்பினோ. 
உ நான்‌ கனடாவில்‌ வசிக்கிறேன்‌. 
உ எனது மனைவியும்‌ இங்கே இருக்கிறார்‌. 
உ எனக்கு ஒரு மகள்‌ இருக்கிறாள்‌. 


உ எனக்குத்‌ தமிழ்‌ நண்பர்கள்‌ உள்ளனர்‌. அவர்களுடன்‌ நான்‌ தமிழில்‌ 
ககதைப்பேன்‌. டி 


உ நான்‌ தமிழ்ப்பூங்காவில்‌ தமிழ்‌ படிக்கிறேன்‌. 
உ நான்‌ இரண்டு ஆண்டுகளாக தமிழ்‌ படிக்கிறேன்‌. 


உ எனக்கு தமிழ்‌ படிக்க விருப்பம்‌. 





உ இப்போது நான்‌ கொஞ்சம்‌ தமிழ்‌ பேசுவேன்‌, எழுதுவேன்‌. வாசிப்பேன்‌. 


மர்சியாரனோ லெர.நிபெர 


கணினி 


மனிதனது தேவைகளை நிறைவு செய்ய உருவாக்கப்பட்டதே கணினியாகும்‌. கணினி ஒரு மின்னணுச்‌ 
சாதனமாகும்‌. அது தானாக இயங்காது. எமது கட்டளைகளுக்கு ஏற்பவே செயற்படும்‌. அது எம்மை ஏமாற்றாது. 
நம்மைப்‌ பார்த்து ஏளனமாகச்‌ சிரிக்காது. அதற்கு பேராசை கிடையாது. தான்‌ செய்யும்‌ பணிகளை நிறைவாகச்‌ 
செய்யும்‌. நேரத்தை வீண்‌ விரயம்‌ செய்யாது. 


மனிதனுக்குத்‌ துணைபுரியும்‌ கணினி இன்று கல்வித்‌ துறையில்‌ முக்கிய பங்காற்றுகின்றது. கணினியே 
ஆசிரியராகிப்‌ பாடஞ்‌ சொல்லித்‌ தருகின்றது. கணினியே கேள்விகளைக்‌ கேட்கின்றது. விடை தவறாக 
இருந்தால்‌ விளக்கத்தோடு விடையளிக்கிறது. நம்முடைய வேகத்திற்குத்‌ தகுந்த படி மெதுவாகவும்‌, 

துரிதமாகவும்‌ கற்றுக்‌ கொள்ள கணினி உதவுகின்றது. 





கணினியின்‌ வரவால்‌ உலகம்‌ முழுவதும்‌ தொடர்பு கொள்ளக்‌ 
கூடிய வாய்ப்பு எமக்குக்‌ கிடைத்திருக்கின்றது. இணையத்‌ | 
தொடர்பை கணினிக்கு ஏற்படுத்திக்‌ கொடுக்கின்ற போது | 
கணினியின்‌ பயன்‌ பன்மடங்காகின்றது. 

கணினி பற்றிய அடிப்படைச்‌ செய்திகளை அறிந்து 
கொள்ளாதோர்‌, மற்றும்‌ கணினியை இயக்கத்‌ தெரியாதோர்‌ கால 
வெள்ளத்தால்‌ ஒதுக்கப்பட்டு விடக்‌ கூடிய சூழ்நிலை உருவாகி ட 
வருகின்றது. எனவே கணினி பற்றிய அறிவு மிகமிக அவசியமாகும்‌. 











தொகுத்தவர்‌ : அஜித்‌ சுந்தரலிங்கம்‌ 
துறம்‌:- 8 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


நாட்டார்‌ இலக்கியங்களில்‌ வில்லுப்பாட்டு 

உலகில்‌ முதலில்‌ தோன்றிய இலக்கியங்கள்‌ நாட்டார்‌ இலக்கியங்கள்‌ என வரலாறு சொல்கிறது. மனிதரின்‌ 
உள்ளங்களில்‌ தோன்றும்‌ இயல்பான உணர்வுகளை எடுத்துரைப்பது நாட்டார்‌ இலக்கியம்‌ ஆகும்‌. இவற்றை 
நாட்டுப்புற இலக்கியங்கள்‌ வாய்மொழி இலக்கியங்கள்‌ ஏட்டில்‌ எழுதா இலக்கியங்கள்‌ என்றெல்லாம்‌ அழைப்பர்‌. 
மனிதஇனத்தின்‌ தொடக்கத்தோடு இவ்விலக்கியங்கள்‌ தோற்றம்‌ பெறத்தொடங்கின. இவ்விலக்கியங்கள்‌ 
நீண்டகாலமாக வாய்மொழி வாயிலாகவே பேணப்பட்டூ வருகின்றன. இவை நாட்டுக்கு நாடு பிரதேசத்திற்கு பிரதேசம்‌ 
மக்களின்‌ பண்பாட்டுக்கு ஏற்றவாறு வேறுபட்டூக்‌ காணப்படுகின்றன. படித்தவர்‌ மட்டும்‌ அறிந்து இன்புறும்‌ 
எழுத்திலக்கியங்கள்‌ போன்று இவை இல்லை. நாட்டார்‌ இலக்கியங்கள்‌ அனைவரும்‌ பொருள்‌ புரிந்து கொள்ளுமாறு 
எளிமையும்‌ இனிமையும்‌ உடையன. மக்களால்‌ மக்களுக்காக ஆக்கப்பட்டவை நாட்டார்‌ இலக்கியங்கள்‌ எனலாம்‌. 
இந்த நாட்டார்‌ கலைகளுள்‌ ஒன்றே வில்லுப்பாட்டு. வில்லின்‌ துணை கொண்டு பாடப்படூவதால்‌ வில்லுப்பாட்டு 
என்ற பெயர்‌ வந்தது. முன்னாளில்‌ குடம்‌, தாளம்‌, கட்டை, சல்லரி முதலியனவே துணைக்‌ கருவிகளாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டன. ஆனால்‌ இன்று இவற்றோடு ஒத்து தண்ணுமை, பதலை, புல்லாங்குழல்‌ முதலியனவும்‌ 
இசைக்கப்படூகின்றன. வில்லுப்பாட்டுக்‌ குழுவில்‌ ஏழு பேர்‌ இடம்பெறுவர்‌. தலைவனை அந்தாதி என்று அழைப்பர்‌. 
வில்லுப்பாட்டானது எவ்வாறு தோன்றியது என்பதற்குப்‌ போதிய சான்றுகளில்லை. வில்லிசையின்‌ தொடக்க 
காலத்தையும்‌ சரியாகக்‌ கணிப்பிட முடியவில்லை. போர்‌ வீரர்களும்‌ வேட்டையாடூவோரும்‌ வில்லிசையின்‌ 
கண்டூபிடிப்பாளர்களாக இருக்க முடியும்‌. போர்வீரர்‌ வில்லில்‌ நாண்‌ஏற்றி அம்பெய்தபோது தோன்றிய இனிய ஒலி 
வில்லிசையின்‌ தொடக்கமாக இருந்திருக்கலாம்‌. 
வில்லுப்பாட்டானது அனைவருக்கும்‌ உவகை ஊட்டும்‌ பண்புடையது. முன்னாளில்‌ சிற்றூர்த்‌ தெய்வங்களுக்கு 
விழா எடூக்கும்‌ போதும்‌ நடூகல்‌ வழிபாட்டின்‌ போதும்‌ வில்லுப்பாட்டூப்‌ பாடப்பட்டது. இன்று 
இவற்றோடூ குமுகத்தின்‌ குற்றங்களைச்‌ சாடியும்‌ வில்லுப்பாட்டுப்‌ பாடப்படுகிறது. நாட்டூப்புற 
மக்களிடம்‌ நிலவிவந்த தாலாட்டூ ஒப்பாரி தெம்மாங்கு என்பவற்றோடு இன்று சிந்து கும்மி 
முதலிய பாடல்களும்‌ பாடப்படுகின்றன. 

வில்லுப்பாட்டின்‌ கட்டமைப்பானது காப்புவிருத்தம்‌, வருபொருள்‌ உரைத்தல்‌, குருஅடி 
பாடுதல்‌ அவை அடக்கம்‌ நாட்டூவளம்‌, கதை கூறுதல்‌, வாழிபாடூதல்‌ என ஏழு பிரிவுகளைக்‌ 
கொண்டூ இருக்கும்‌. 

அயலாரின்‌ பண்பாட்டுத்‌ தாக்கங்களால்‌ வில்லுப்பாட்டு அருகிப்போயிற்று. இருபதாம்‌ 
நூற்றாண்டில்‌ தமிழ்க்‌ கலைஞர்கள்‌ இதைத்‌ தமிழகத்தின்‌ நாட்டூப்‌ புறங்களில்‌ இருந்து 6 
கண்டெடுத்துப்‌ புத்துயிர்‌ ஊட்டினர்‌. இன்று வில்லுப்‌ பாட்டானது ஈழத்திலும்‌ தமிழகத்திலும்‌ 
பயிலப்படுகிறது. 
வில்லுப்பாட்டு என்பது தமிழுக்குப்‌ பெருமை சேர்க்கும்‌ ஒரு கலை வடிவம்‌. எனவே இக்கலை பற்றி அறிந்து அதை 

அழியாமல்‌ பேணுவது எமது தலையாய கடமையாகும்‌. 


























நிதுஹா பரராஜசிங்கம்‌, 





பெற்றோர்‌ 

உ. எம்மை பெற்று வளர்ப்பவரை பெற்றோர்‌ என்போம்‌. 

உ. எமது பெற்றோர்‌ அன்பானவர்‌. 

உ. எமது பெற்றோர்‌ எங்களின்‌ தேவைகளை நிறைவு செய்வார்கள்‌. 
உ பிள்ளைகளின்‌ முன்னேற்றம்‌ நாடிப்‌ பெற்றோர்‌ பாடூபடூவர்‌. 

உ நாங்கள்‌ பெற்றோரை மதித்து நடத்தல்‌ வேண்டும்‌. 

உ நாம்‌ பெற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும்‌. 





உ. எங்களின்‌ பெற்றோர்‌ எங்களின்‌ கண்கண்ட தெய்வங்கள்‌. 
“ஓன்னையும்‌ பிதாவும்‌ முன்னெறி தெய்வம்‌” 
கேனுயா வசிகரன்‌ 
துரம்‌:- 6 


தமிழ்ப்பூங்கா 


எனது பெயர்‌ வினுசா செல்வசந்திரன்‌. நான்‌ கனடாவில்‌ வசிக்கிறேன்‌. 
நான்‌ ஆங்கிலத்தில்‌ படிக்கிறேன்‌. இருந்தாலும்‌ எனது தாய்மொழி தமிழ்‌. 
நான்‌ சிறு வயதில்‌ இருந்து தமிழைப்‌ படிக்கிறேன்‌. நான்‌ தமிழ்‌ படிக்க அம்மாவும்‌ அப்பாவும்‌ தாத்தாவும்‌ 


உதவி செய்வார்கள்‌. 


நான்‌ பல தமிழ்ப்‌ போட்டிகளில்‌ பங்குபற்றிப்‌ பரிசு வாங்கியுள்ளேன்‌. என்னால்‌ தமிழில்‌ பேசமுடியும்‌. பாடமுடியும்‌, 
நடிக்கவும்‌ முடியும்‌. எனக்கு தொடர்ந்து தமிழ்‌ படிக்க விருப்பம்‌. தமிழ்‌ படிப்பதை நான்‌ பெருமையாக 


என்‌ தாய்மொழி தமிழ்‌ 





நினைக்கிறேன்‌. தமிழைப்‌ படிப்பது மிகவும்‌ எளிது. நான்‌ தமிழ்‌ முடிந்தவரை தமிழ்‌ நண்பர்களுடன்‌ தமிழில்‌ 


கதைப்பேன்‌. 


தமிழில்‌ உயிர்‌ எழுத்துகள்‌ 12. அவை குறில்‌ நெடில்‌ என்று இரண்டு வகை. 
எழுத்துகள்‌ 18. அவை வல்லினம்‌, மெல்லினம்‌ இடையினம்‌ என்று 3வகை. இவை 
இரண்டும்‌ சேர்ந்து முதல்‌ எழுத்துகள்‌ எனப்படும்‌. ஆப்த எழுத்து ஒன்று. உயிர்‌ எழுத்தும்‌ 
மெய்‌ எழுத்தும்‌ சேர்ந்து வருவது உயிர்மெய்‌ எழுத்துகள்‌. 6. 


எனக்கு ஆத்திசூடி, கொன்றைவேந்தன்‌ தெரியும்‌. 
திருக்குறள்களும்‌ தெரியும்‌. அப்பப்பா நல்ல நல்ல கதைகள்‌ சொல்லுவார்‌. நான்‌ தமிழைப்‌ 


படித்துத்‌ தமிழிச்சியாக வாழ்வேன்‌. 


எனது அம்மா 


எனது அம்மாவின்‌ பெயர்‌ சேதா 
எனது அம்மா நல்ல அம்மா 
அம்மா நல்ல உணவு தருவார்‌. 
நான்‌ அம்மாவிடம்‌ பாடம்‌ படிப்பேன்‌ 
எனது அம்மா அன்பானவர்‌ 





எனது அப்பா 


எனது அப்பாவில்‌ எனக்கு விருப்பம்‌. 
எனது அப்பாவின்‌ பெயர்‌ சதீசன்‌ 


அவர்‌ காலையில்‌ வேலைக்குப்‌ போவார்‌. 


நான்‌ விரும்பியதை வாங்கித்‌ தருவார்‌. 
அப்பா படம்‌ விரும்பிப்‌ பார்ப்பார்‌. 


மெய்‌ 


பழமொழிகளும்‌, சில 


தரம்‌ 


கதம்பம்‌ 2017 





வினுசா செல்வசந்திரன்‌ 


8 





வர்சன்‌ சத்தியமூர்த்தி 


தரம்‌ : 





தொடக்கநிலை 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 





நாம்‌ படித்த சொற்கள்‌ 


படம்‌ விடா 
மடம்‌ மட்டம்‌ 
பட்டம்‌ சட்டம்‌ 
கட்டம்‌ தட்டம்‌ 
நட்டம்‌ வட்டம்‌ 





ஆரியா லற்றிவ்‌ கீரா லற்றிவ்‌ 


புத்தகம்‌ 
புத்தகத்தில்‌ பாடம்‌ படிப்போம்‌. 
புத்தகத்தில்‌ பல விடயங்கள்‌ இருக்கும்‌. 
புத்தகம்‌ பல மொழிகளில்‌ இருக்கும்‌. 
புத்தகம்‌ பல அளவிலும்‌ பல பக்கத்திலும்‌ இருக்கும்‌. 
புத்தகத்தை நூல்‌ என்போம்‌. 
பாடப்புத்தகம்‌. கதைப்புத்தகம்‌, பாட்டூப்புத்தகம்‌ என்று பல புத்தகங்கள்‌ உள்ளன. 





சாருமதி செல்வசந்திரன்‌ 
தரம்‌ : ஒன்று 


வாய்மை 


வள்ளுவர்‌ குறளைப்‌ படித்திடுவோம்‌! 
வாய்மை காத்திடப்‌ பழகிடுவோம்‌!! 

வெள்ளை மனதுடன்‌ நடந்திடுவோம்‌! 
விருப்புடன்‌ உண்மை பேசிடூவோம்‌!! 


உண்மை கூறும்‌ நற்பழக்கம்‌ 

ஓவ்வொரு வர்க்கும்‌ உயர்வளிக்கும்‌! 
நன்மை தருமென நம்பிடுவோம்‌ 

நாளும்‌ உண்மை பேசிடூவோம்‌!! 


நல்லவ ரென்று பெயரெடுக்க 
நற்பண்‌ புகளைப்‌ பேணிடூவோம்‌! 
சொல்லிற்‌ செயலில்‌ உண்மைதனைத்‌ 
தொடர்ந்து காத்து உயர்வடைவோம்‌!! 


- அருள்மணி 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


நான்‌ விரும்பும்‌ மிருகம்‌ - முயல்‌ 


எனது செல்லப்பிராணி முயல்‌. அது வெள்ளை நிறம்‌. அதை வீட்டில்‌ கூட்டில்‌ 
வளர்க்கிறேன்‌. அதற்கு இரண்டூ பெரிய காதுகள்‌ உள்ளன. முயலுக்கு வட்டமான 
கண்கள்‌ உள்ளன. முயலின்‌ கண்கள்‌ சிவப்பாக இருக்கும்‌. அதன்‌ உடம்பு பஞ்சு போல்‌ 
இருக்கும்‌. அதற்குச்‌ சின்ன வால்‌ இருக்கிறது. அது கரட்டூம்‌, கீரையும்‌ விரும்பிச்‌ 
சாப்பிடும்‌. அது தாவித்‌ தாவிப்‌ பாயும்‌. மாலை நேரத்தில்‌ நான்‌ முயலுடன்‌ 
விளையாடூவேன்‌. 








பிரணவன்‌ சயுந்தநாதன்‌ 
துரம்‌: தொடக்க நிலை 


நத்தையும்‌ காகமும்‌ 
ஒரு நத்தைக்‌ கூட்டை ஒரு காகம்‌ எடூத்துக்‌ கொண்டு வந்து அதை உடைத்துப்‌ 
பார்த்தது முடியவில்லை. அதைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த ஒரு தந்திரமுள்ள காகம்‌ 
ஒரு யோசனை சொல்விற்று. 
இப்படி உடைத்தால்‌ முடியாது. உயரமாகப்‌ பறந்து கீழே ஒரு பாறை மீது போடூ ஓடூ 
உடைந்து போகும்‌ என்றது. 
அம்மாதிரி காகம்‌ உயரப்‌ பறந்து கீழே பாறை மீது போட்டது. ஓடூ உடைந்து நத்தை 
வெளிப்பட்டது. மேலே பறந்த காகம்‌ கீழே வருவதற்குள்‌ பக்கத்திலிருந்த கிழட்டூக்‌ 
காகம்‌ அதைக்‌ கொத்திக்‌ கொண்டு ஓடியது. 





தரம்‌ - 8 


எனது ஊர்‌ 


எனது ஊர்‌ மாதகல்‌. அது ஒரு அழகான சிறிய கிராமம்‌. மாதகல்‌ இலங்கையின்‌ வடக்கே 
உள்ளது. மாதகலில்‌ விவசாயமும்‌, கடற்தொழிலும்‌ செய்கிறார்கள்‌. அங்கே நான்கு 
பாடசாலைகள்‌ உள்ளன. மாதகலில்‌ ஆறு கோவில்கள்‌ இருக்கின்றன. இங்கு கடலில்‌ 
பிடிக்கப்படும்‌ மீன்களில்‌ முரல்‌ மிகப்‌ பிரபல்யம்‌ பெற்றது. முரலை வாங்க அயல்‌ 
ஊர்களில்‌ இருந்து மக்கள்‌ வருவார்கள்‌. இங்கு மக்கள்‌ ஒற்றுமையாக வாழ்கிறார்கள்‌. 
எனது ஊரை எனக்கு நன்றாக பிடிக்கும்‌. 





நிரோஜிகா சுந்தரவிஙகபம்‌, 
துரம்‌ 6 


நான்‌ விரும்பும்‌ மிருகம்‌ 


நான்‌ விரும்பும்‌ மிருகம்‌ கங்காரு. இதற்கு இரண்டூ நீண்ட பின்னங்கால்களும்‌. இரண்டு 
சிறிய முன்னங்கால்களும்‌ உண்டூ. இதற்கு ஒரு நீண்ட வால்‌ உண்டூ. இது மிக நீண்ட 
தூரம்‌ தாவிப்‌ பாயும்‌. பெண்‌ கங்காரு தனது குட்டியை வயிற்றின்‌ வெளியேயுள்ள 
பையினுள்‌ காவும்‌. இது அவுஸ்திரேலியாவின்‌ தேசிய மிருகமாகும்‌. 





அமிரா சயுற்தநாதன்‌ 
தரம்‌: தொடக்க நிலை 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


தமிழீழப்‌ போராட்டம்‌ 


உலகில்‌ பல நாடூகளில்‌ விடுதலைப்‌ போராட்டங்கள்‌ நடைபெறுகின்றன. அவை வேறு வேறு காரணங்களுக்காக 
நடைபெறுகின்றன. சமயம்‌ காரணமாகவும்‌, மொழி காரணமாகவும்‌, அரசியல்‌ ஆதிக்கம்‌ காரணமாகவும்‌ போர்கள்‌ 
நடக்கின்றன. போராட்டங்கள்‌ அன்றிலிருந்து இன்றுவரை நடைபெறுகின்றன. 

இலங்கையிலும்‌ தமிழருக்கும்‌ சிங்களவருக்கும்‌ இடையே நீண்ட காலமாகப்‌ போராட்டம்‌ நடை பெற்று 
வருகிறது. தமிழர்‌ தாம்‌ இழந்த உரிமையைப்‌ பெறுவதற்காகப்‌ போராடி வருகின்றனர்‌. இலங்கை 1948அம்‌ 
ஆண்டில்‌ சுதந்திரம்‌ அடைந்தது. ஆனால்‌ அன்றில்‌ இருந்து தமிழர்‌ உரிமைப்‌ போராட்டங்களை 
நடத்திவருகின்றனர்‌. தமிழர்‌ பலவழிகளில்‌ இலங்கையில்‌ சிங்களப்‌ பெரும்பான்மை மக்களால்‌ அடக்கப்பட்டனர்‌. 
பொருளாதாரம்‌. கல்வி, குடியேற்றம்‌. வேலை வாய்ப்பு என்று எல்லாவழியிலும்‌ தமிழர்‌ நசுக்கப்பட்டனர்‌. இதனாற்‌ 
தமிழர்‌ முதலில்‌ அகிம்சைப்‌ போராட்டங்களை நடத்தினர்‌. அவை பயனளிக்காது போனது. அரசின்‌ ஓஒடூக்கு 
முறையால்‌ பாதிக்கப்பட்ட இளையோர்‌ ஆயுதம்‌ ஏந்திப்‌ போராட முன்வந்தனர்‌. தமிழர்‌ தம்மைத்‌ தாமே 
ஆழவேண்டும்‌ என்று இளைஞர்‌ கேட்கத்‌ தொடங்கினர்‌. அதற்குத்‌ தமிழீழமே வழி என்று கூறத்தொடங்கினர்‌. 

பல இயக்கங்களாகத்‌ தமிழ்‌ இளையோர்‌ அரசிற்கு எதிராகப்‌ போரிட்டனர்‌. இறுதியில்‌ தமிழீழ விடுதலைப்‌ 
புலிகள்‌ இயக்கத்தினர்‌ கடந்த 30 ஆண்டு காலமாகச்‌ சுதந்தரத்திற்காகப்‌ போராடினார்கள்‌. பல ஆண்களும்‌ 
பெண்களும்‌ இப்போராட்டத்தில்‌ இணைந்து போராடினர்‌. தரைப்படை, கடற்படை, ஆகாயப்‌ படை என்று 
அமைத்துப்‌ போராடினர்‌. இப்போராட்டத்தால்‌ தமிழ்‌ மக்கள்‌ பெரிதும்‌ பாதிக்கப்பட்டனர்‌. பலர்‌ ஐ யிர்‌ இழந்தனர்‌. 
பலர்‌ தமது சொத்துகளை இழந்தனர்‌, பலர்‌ அரச பயங்கரவாதத்திற்கு உள்ளானார்கள்‌. தமிழரின்‌ நிலங்கள்‌ 
அபகரிக்கப்பட்டன. இருந்தும்‌ போராட்டம்‌ தொடர்துகொண்டே வந்தது. இக்காலத்தல்‌ டட ராறு 
பலரும்‌ இலங்கையை விட்டூ வெளிநாடூகளுக்குச்‌ சென்றனர்‌. 

புலிகள்‌ வடக்குக்‌ கிழக்கில்‌ தனி அரசை நிறுவி அதை நடத்தி வந்தனர்‌. பல 
சமாதானப்‌ பேச்சுகள்‌ நடந்தாலும்‌ வெற்றி கிட்டவில்லை. உலகநாடூகள்‌ இலங்கை இ 
அரசிற்கே ஆதரவாக நின்றன. குறிப்பாக இந்திய அரசு தமிழருக்கு எதிராகச்‌ |g 
செயற்பட்டது. கடைசியில்‌ 2009 ஆண்டு மே மாதத்தில்‌ உலகநாடூகள்‌ பல சேர்ந்து 
இலங்கை அரசிற்கு உதவியதால்‌ தமிழர்‌ போராட்டம்‌ முறியடிக்கப்ட்டது. 

என்றாலும்‌ இன்றும்‌ தமிழர்‌ தமது உரிமைக்காகப்‌ போராடி வருகின்றனர்‌. டூ 
புலம்பெயர்ந்த மண்ணில்‌ வாழும்‌ தமிழரும்‌ அதற்குப்‌ பக்கபலமாக உள்ளனர்‌. |” 
வெளிநாட்டில்‌ வாழும்‌ என்போன்ற இளையோரும்‌ தமிழர்‌ உரிமைக்காகப்‌ போராட 
முன்வரவேண்டும்‌. அதற்குத்‌ தமிழர்‌ வரலாற்றை நாம்‌ அறியவேண்டும்‌. தமிழைப்‌ 
படித்துத்‌ தமிழராக வாழத்‌ துணியவேண்டூம்‌. இனவிடுதலையை எமது இலட்சியமாகக்‌ 
கொள்வோம்‌. நம்பிக்கையோடூ போராடினால்‌ ஒருநாள்‌ தமிழீழத்தைப்‌ பெறுவோம்‌. 

















மாதுமை நடராஜா 
தரம்‌: 9 


நானும்‌ தமிழ்ப்பூங்காவும்‌ 


எனதுபெயர்‌ விஜய்ராம்‌ முருகதாஸ்‌. நான்‌ பத்தாம்‌ ஆண்டிற்‌ படிக்கிறேன்‌. தமிழ்ப்பூங்காவிற்‌ பல 
ஆண்டுகளாகத்‌ தமிழ்‌ படித்து வருகிறேன்‌. இடையில்‌ தமிழ்‌ படிக்கவேண்டும்‌ என்று விரும்பிய போதுதான்‌ 
தமிழ்ப்பூங்காவிற்‌ படிக்கலாம்‌ என்று அம்மா கூறினார்‌. அதன்படி தமிழ்ப்பூங்காவிற் 

தமிழ்‌ படிக்கச்‌ சேர்ந்தேன்‌. தமிழ்ப்பூங்கா ஆசிரியர்களின்‌ அன்பான கற்பித்தல்‌ 
எனக்குப்‌ பிடித்துக்கொண்டது. குறைந்த காலத்தில்‌ எழுத வாசிக்கப்‌ 
பழகிக்கொண்டேன்‌. எனக்கு இப்போது சிறுசிறு கதைகளையும்‌ வாசிக்க முடியும்‌.. 
எனது ஆர்வம்‌ தூண்டப்பட்டதால்‌ தொடர்ந்து தமிழை விரும்பிப்‌ படிக்கிறேன்‌. எனது 
நண்பர்களுக்கும்‌ இந்த வாய்ப்புப்‌ பற்றிச்‌ சொல்லுவேன்‌. 

தமிழனாகப்‌ பிறந்து தமிழ்‌ தெரியாமல்‌ இருக்காமல்‌ தமிழைப்‌ படிக்க உதவிய 
தமிழ்ப்பூங்காவை நான்‌ மறக்கமாட்டேன்‌. என்போன்று எல்லா மாணவரும்‌ தமிழ்‌ 
படிக்கத்‌ தமிழ்ப்‌ பூங்காவிற்கு வரவேண்டுமென்று கேட்கிறேன்‌. 

வாருங்கள்‌ தமிழ்ப்பூங்காவை எல்லோரும்‌ சேர்ந்து வளர்ப்போம்‌. 





விஜய்ராம்‌ முருகதாஸ்‌ 
தரம்‌: 7 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


எழுத்தறிவு என்பது......... 


எழுத்தறிவு என்பது வெறும்‌ வார்த்தைகளை மட்டூம்‌ வாசிப்பதற்கு அப்பாற்பட்டது. இது புத்தகங்கள்‌, 
சஞ்சிகைகள்‌, இணையங்கள்‌. கைநூல்கள்‌, அறிவித்தல்கள்‌. விளம்பரங்கள்‌. திரைப்படங்கள்‌. உரையாடல்கள்‌ 
ஆகியவற்றிலுள்ள மொழியின்‌ பொருளை புரிந்துகொள்வதாகும்‌. அத்துடன்‌ எழுத்தறிவு என்பது வாசிப்பதையும்‌ 
கேட்பதையும்‌ விமர்சனம்‌ செய்வதுமாகும்‌. 

(இப்பகுதி ஒன்ராறியோ கல்வியமைச்சின்‌ பிரசுரத்திலிருந்து பெறப்பட்டது. நன்றி.) 





கல்வியறிவு என்பது..... 


கருத்துகளைக்‌ கலந்து ஆலோசிப்பது, கண்ணோட்டங்களைப்‌ பகிர்ந்துகொள்வது என்பனவே கல்வியறிவின்‌ 
மையக்கூறுகளாகும்‌. 


உ கல்விதஅறிவு என்பது அச்சிலுள்ளவற்றை வாசிக்கும்‌ திறன்‌ என்பதற்கு அப்பாற்பட்டது. 


© கல்விஅறிவு என்பது வாசிக்கவும்‌, எழுதவும்‌, ஏனையோருடன்‌ உரையாடவும்‌. கேட்கவும்‌ உள்ள திறன்‌ 
என்பதுடன்‌, பலதரப்பட்ட ஊடகங்கள்‌ மூலம்‌ கருத்‌ துகளையும்‌ எண்ணங்களையும்‌ பிரதிபலிக்கவும்‌, 
நோக்கவும்‌ இயலும்‌ ஆற்ற லாகும்‌. அத்துடன்‌ திறனாய்வுடன்‌ சிந்திக்கும்‌ திறனையும்‌ வளர்க்கும்‌ | 
ஒன்று. 





உ திறனாய்வுடன்‌ சிந்திக்கும்‌ வழியைத்‌ தேடித்தருவதாகும்‌. 





(இப்பகுதி ஒன்ராறியோ கல்வியமைச்சின்‌ பிரசுரத்திலிருந்து பெறப்பட்டது. நன்றி.) 


வாசிப்புத்‌ திறனை வளர்க்க: 


உ ஆங்கிலம்‌ உங்கள்‌ பிள்ளையின்‌ முதல்‌ மொழியாக இல்லாது இருக்கலாம்‌. பிள்ளையின்‌ 
முதல்மொழியிலேயே நீங்கள்‌ உங்கள்‌ பிள்ளைக்கு வாசிப்பது முக்கியமாகும்‌. 


உ உங்கள்‌ பிள்ளை அவருடைய முதல்மொழியை நன்கு அறிந்திருந்தால்‌ ஆங்கிலத்ததைக்‌ கற்பது 
சுலபமாக இருக்கும்‌. 


(இப்பகுதி ஒன்ராறியோ கல்வியமைச்சின்‌ பிரசுரத்திலிருந்து பெறப்பட்டது. நன்றி.) 


கல்வியறிவின்‌ முக்கியம்‌ என்ன? 
உ ஆர்வத்தைத்‌ தூண்டி மகிழ்ச்சியைத்‌ தரும்‌. 
உ குடும்ப உறுப்பினருடனும்‌, நண்பர்களுடனும்‌ சீரான உறவைப்பேண உதவும்‌. 





உ தமக்கு ஏற்பம்‌ பிரச்சிகைளைத்‌ தீர்த்துக்கொள்ள உதவும்‌. 


உ பலதரப்பட்ட விபரங்களையும்‌ பெற்றுக்கொள்ளவும்‌ அவற்றை வேண்டிய இடத்தில்‌ பயன்படுத்தவும்‌ 
உதவும்‌. 


வாசிக்கவும்‌, எழுதவும்‌ அறிந்திருப்பது பாடசாலையில்‌ வெற்றிபெறுவதற்குப்‌ பாதையமைத்துக்‌ 
கொடுப்பதோடு தன்னம்பிக்கையையும்‌ வளர்த்து உயர்ந்த எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கொள்ள ஊக்கம்‌ 
தருகிறது. 

(இப்பகுதி ஒன்ராறியோ கல்வியமைச்சின்‌ பிரசுரத்திலிருந்து பெறப்பட்டது. நன்றி.) 




















Nes 
ALUN முடி கருமையாக்கும்‌ ஷம்பூ 
இயற்கை மூலிகைகள்‌ கொண்டது | 





‘ பிது ட L UB 





r Darkening 


Bee Sere ea கட்டத்‌ 





அ தி நிமிடத்தில்‌ 


Black Hair 


Shampoo f tise | GEL GIT GS) GIT முடிக்கு 






1 இதுவவ கவத ர தது டமிலா 


முடி உதிரும்‌ 





¢ =p Aine Vert னா i ௫ கு 

4 Imported by பிர சினை க்கு 
ALAGI ENTERPRISE INC ௪ 

்‌ TORONTO ON 


>> . l4 4141 << 


அமோனியா கலப்பற்ற BLA ஸ்மார்ட்‌ ஷம்பூ 
சந்தன நறுமணத்துடன்‌ 5 நீமிடங்களில்‌ இயற்கை கருநீறம்‌. 

உங்கள்‌ தலை முடியை கரு நிறமாக்க மிகவும்‌ இலகுவான வழிமுறை அமோனியா கலப்பற்ற டேசி ஸ்மார்ட்‌ age, உங்களது 
மண்டைஓட்டில்‌ அல்லது தோலில்‌ கறை ஏற்படாமல்‌ தலைமுடியை இயற்கை a நிறமாக்குவதற்கென தயாரிக்கப்பட்ட இயற்கை 
மூலிகைச்‌ சேர்மானங்களைக்‌ கொண்ட மிகவும்‌ மென்மையான பாதுகாப்பான ஷம்பூ அகும்‌. மற்றைய ஷம்பூக்களைப்‌ போலவே 
இதனையும்‌ உபயோகிக்கலாம்‌. டேசி ஸ்மார்ட்‌ ஷம்பூவை தலையில்‌ பூசி 5 நிமிடத்திற்கு விட்டுவையுங்கள்‌. நவீனகரமான டேசி ஸ்மார்ட்‌ 
ஷம்பூ உங்கள்‌ தலைமுடிக்கு கருமையூட்டி மெதுவாக சுத்தப்படுத்துவதோடு அதில்‌ தடங்கியுள்ள போசனையூட்டும்‌ அத்தியாவசிய 
எண்ணைகள்‌ நலைமுடியை சமதிலைப்படுத்துகின்றன. அதில்‌ அடங்கியுள்ளன இரம்மியமான சந்தன நறுமணமும்‌ உங்களுக்கு புத்தூயிர்‌ 
ஊட்டும்‌. உங்கள்‌ இனமை கருங்கூந்தலை இன்றே மீண்டும்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. 


உபயோகிக்கும்‌ முறை: 

1. தலைமுடியை நன்றாக சரமாக்கிக்‌ கொள்ளுங்கள்‌. க்‌, 

2. (பொதியில்‌ உள்ள) கையுறைகளை அணிந்து கொள்ளுங்கள்‌. 5. 5 நிமிடத்திற்கு விட்டு வையுங்கள்‌. 
6 
7, 


தலையில்‌ தேய்த்து 2 நிமிடங்களுக்கு மஸாச்‌ செய்யுங்கள்‌. 






3. பக்கட்டை நேராக வெட்டித்‌ திறந்து துதிலுள்ள ஷம்பூ முழுவதையும்‌ தண்ணீரால்‌ நன்றாக கழுவி விடவும்‌, 

ஒரு சிறிய கிண்ணத்தில்‌ எடுத்து விரல்களினால்‌ நன்றாகக்‌ கலக்குங்கள்‌. Condition வைத்து நன்றாக தேய்த்து 3 நிமிடங்கள்‌ விட்டு கழுவவும்‌. 
x re pine நதி மூலிகை க்ளப்‌ உற்பத்திகள்‌ சர்வதேச. தரங்களுக்கு இமைய கடுமையான ர 
தரக்‌ கட்டுப்பாடுகளின்‌ கீழ்‌ தயாரிக்கப்பட்டவை. 

















Nowatter what age you are 8116, 


Life Insurance is definitely something to Le டை 
add to your overall financial portfolio. A = 

த. p dj ஆ 
Life Insurance 4 ‘\, 


(Medical & Non Medical), ௫ | = 
Super Visa Insurance, டட னி 


Travel Insurance, 
RESP & RRSP 










Insurance and Investment Advisor, 
sara@life100. ca 


sla fe 100 


INSURANCE & INVESTMENTS INC 


10 Milner Business Cour 
Scarborough, ON. M1B 3C6 













அறா சு. உட Exams Arranged 
௬ 15 FOR ee e Safety Eyewears 
sw ‘80 ~ e Contact (65௦௦6௯. ₹ 







77 டி Ww . _ ¢ Designer Eye Glasses 
e We Accept Most Insurance Plans 






நித போலா 























டார முட்டம்‌ மட்ட Road, Unit 204, 

bn ர டூ ப்‌ க I கி த 7 F. . 4 தி த்‌ = 4. | = ee Se 

எப மக்காச்‌ Yo | [319-118] மிட்ட 1 oS ள்‌. 
‘Some | rms and ¢ rs ale lite) 5 mai fap ச ly] | SS) Sa. 


££L6-698-LH9 :S[LVJI9C 401 [TBD 








pioddoys ஓ opissurusopy ‘uo\Sul[sYy ஆ Ao[WILIG 
(100128 891000 [1217 [JOOINS ஆ Wepre 





8101720301 


099ப6.1/6 90 ued osje Hulojn| ஓய௦பூ 


ப௦16.11ப௮௦௦5 9 81000-]) 992919 ப| 


8115 Bulusee7 5 8)06பு 40015 0005 00/50 
ப௦11616091) யல 9 djaH YJOMEWOH 
SUOSS9"] PSZILUOISND உ UONUSaHY |eENpIAIpU| 
sojey ajqeuoseey ஓ SINOH ajq!x9| 


jusuebeueyj 2120810265 

suonoun4 pasoueApy = saisAud 

/0/1௮ய9ப௦ 920599 பு61/ 
நகர] TOOHDOS HOIH YO 


991015 [e1I90S 


jue) Yysy6ug 
QOUZINDS பூ)21/॥ 
THAW ம AULNANA Ta COA 


உருவ 110 பயப்‌ 


ry Noe சட்ட அறல்‌ 


நாட்டியாஞ்சவியின்‌ 


புதிய நடன வகுப்புகள்‌ ஆரம்ப 


'நூட்டியாச்சரீய” FG. திருமதி தளஞ்சயள்‌ அவ்களிடம்‌ சிறப்புப்‌ பயிற்சி பெற்ற 
கவின்கலையியல்‌ இளையர்‌, பரதகலாவித்தகர்‌ 


infos). நிரோஷா சுதேசன்‌ (0) 


பரீட்சைகள்‌, திறமைச்சித்திகள்‌, மேடை நிகழ்ச்சிகள்‌ 
மற்றும்‌ அரங்கேற்றத்திற்கான சிறப்பு பயிற்சிகள்‌ அளிக்கப்படும்‌. 





இடம்‌ :தமிழ்‌ பூங்கா நிலையம்‌ (Markham & Steeles) 
gd Staines& Steeles = 
தொடர்பு : 647-710-6553 / 647-861-8240 





மனதார வாழ்த்துகிறோம்‌! 

20 ஆண்டூ நிறைவைக்‌ கொண்டாடும்‌ 
தமிழ்ப்பூங்காவை 
வாழ்க வளர்க என்று மனதார 


வாழ்த்துகிறோம்‌! 


வீடு வாங்க விற்க 
நம்பிக்கையுடன்‌ பலரும்‌ நாடும்‌ 
றாஜ்குமார்‌ இராசையா 

வீடு விற்பனை முகவர்‌ 
ரொறன்ரோ. 


416 - 707 - 1674 





தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


தமிழ்ப்பூங்கா மாணவருக்கான ஒரு மாதிரிப்பள்ளியா? 
அகணி சுரேஸ்‌ (சி.அ.சுரேஸ்‌) (B.Sc.Eng, Msc in Computing) 


தமிழ்ப்பூங்கா என்ற அழகிய பெயரையும்‌, அதற்கேற்ப பல சிறப்புக்களையும்‌ கொண்ட 
தமிழ்ப்பூங்கா கல்வி நிறுவனம்‌ நடத்தும்‌ 20ஆம்‌ ஆண்டு நிறைவு விழாவாகவும்‌, 
பரிசளிப்பு விழாவாகவும்‌ அமையும்‌ விழாவின்‌ சிறப்பு மலராகத்‌ தவழும்‌ இந்த மலரில்‌ 
எனது கட்டூரையும்‌ இடம்‌ பெறுவதையிட்டூ மகிழ்ச்சியடைகின்றேன்‌. இந்தக்‌ கல்லூரி 
திறமையும்‌, சுறுசுறுப்பும்‌ கூடிய அருள்சுப்பிரமணியம்‌ தம்பதிகளின்‌ கடின உழைப்பின்‌ 
பெறுபேறு என்று கூறலாம்‌. கனடாவில்‌ உள்ள தமிழ்க்‌ குழந்தைகளுக்கு இந்தக்‌ 
கல்லூரி ஒரு வரப்பிரசாதம்‌. இந்தக்‌ கல்லூரியின்‌ சிறப்பை அறிந்து அதில்‌ சேர்ந்த 
பிள்ளைகள்‌ நிச்சயமாக தமிழ்‌ மொழியில்‌ ஆர்வம்‌ கொள்வார்கள்‌, திறமை பெறுவார்கள்‌ 
என்று துணிந்து சொல்ல முடியும்‌. கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்ப்‌ பூங்கா கல்வி 
நிறுவனம்‌ நடத்திய பரிசளிப்பு நிகழ்வுகளிலும்‌, ஏனைய நிகழ்வுகளிலும்‌ பங்குபற்றி 
நிறுவனத்தின்‌ சிறப்பையும்‌, வளர்ச்சியையும்‌ அவதானித்து வரும்‌ ஒரு தமிழ்‌ ஆர்வலர்‌ 
என்ற வகையில்‌ இவ்வாறான கருத்தை என்னால்‌ பதிவு செய்ய முடிகின்றது. இந்தக்‌ 
கருத்துக்கு மேலாக, தமிழ்ப்பூங்கா மாணவருக்கான ஒரு மாதிரிப்பள்ளி என்ற 
சொற்தொடருக்கு ஏற்ப இயங்கும்‌ கல்வி நிறுவனம்‌ என்று சொல்லமுடியுமா? என்று ஆராய்வதே இந்தக்‌ 
கட்டுரையின்‌ நோக்கமாகும்‌. 





உலகில்‌ ஒவ்வொரு வருடமும்‌ பெப்ரவரி மாதம்‌ 21ம்‌ திகதி உலகளாவிய தாய்மொழி நாள்‌ 
கொண்டாடப்படூகின்றது. இதற்கான தீர்மானம்‌ 1999ஆம்‌ ஆண்டு நவம்பர்‌ மாதம்‌ 17ஆம்‌ திகதி 
யுனெஸ்கோவினால்‌ அறிவிக்கப்பட்டது. ஆனால்‌ ஜக்கிய நாடூகள்‌ பொதுச்சபையினால்‌ 2008ம்‌ ஆண்டு 
உத்தியோகபூர்வமாக ஏற்கப்பட்டது. பிள்ளைகள்‌ தாய்மொழியைக்‌ கற்பதால்‌ எண்ணற்ற நன்மைகள்‌ உள்ளன 
என்பதை காலம்‌ காலமாக வெளிவரும்‌ பல ஆய்வு முடிவுகள்‌ தெரிவிக்கின்றன. நமது தாய்‌ மொழியான 
தமிழ்‌ மொழி மிகவும்‌ பழமை வாய்ந்தது, இனிமையானது என்பதெல்லாம்‌ நமக்குப்‌ புதிய விடயம்‌ இல்லை. 
நாம்‌ வாழுகின்ற கனடாவில்‌ பெரும்‌ எண்ணிக்கையில்‌ தமிழ்‌ மக்களாகிய நாம்‌ வாழ்கின்றோம்‌. உண்மையில்‌ 
அதுவே எமக்குள்ள பலமாக உள்ளது. இலங்கையில்‌ வாழும்‌ நமது எதிர்காலச்‌ சந்ததியினர்‌ தமிழ்மொழிக்‌ 
கல்வியைத்‌ தொடர்ந்து கற்றுக்‌ கொள்ளத்தான்‌ போகின்றார்கள்‌. இவ்வாறே தமிழகத்திலும்‌ கோடிக்கணக்கான 
எதிர்காலச்‌ சந்ததியினர்‌ தொடர்ந்து தமிழ்மொழிக்‌ கல்வியைத்‌ தொடர்ந்து மேற்கொள்ளத்தான்‌ போகின்றார்கள்‌. 
சிங்கப்பூர்‌, மலேசியா போன்ற நாடூகளில்‌ தமிழ்மொழிப்‌ பயன்பாட்டுக்கு அரசியல்‌ அங்கீகாரம்‌ என்றுமே 
வலுவாக இருப்பதனால்‌ அந்த நாடூகளிலும்‌ தமிழ்மொழிக்‌ கல்விக்கு பங்கம்‌ ஏற்படமுடியாது. இலங்கையில்‌ 
இருந்து புலம்பெயர்ந்து ஐரோப்பாவில்‌ வாழுகின்ற எதிர்காலச்‌ சந்ததியினர்‌ பற்றி இப்பொழுது கவனத்தில்‌ 
எடுப்போம்‌. ஜேர்மனி, பிரான்ஸ்‌, சுவிற்சிலாந்து, நோர்வே போன்ற நாடூகளில்‌ வாழ்ந்து வரும்‌ எதிர்காலச்‌ 
சந்ததியினர்‌ தமிழ்மொழிக்‌ கல்வியில்‌ அதிக நாட்டம்‌ கொண்டவர்களாகவே காணப்படூகின்றார்கள்‌. அந்த 
நாடுகளில்‌ ஆட்சிமொழியாகவும்‌, பயன்பாட்டு மொழியாகவும்‌ ஆங்கிலம்‌ தவிர்ந்த மொழி காணப்படுவதால்‌ 
தமிழ்மக்கள்‌ அந்த நாட்டு மக்களின்‌ தாய்மொழியைக்‌ கற்க வேண்டியிருந்தாலும்‌, தமது தாய்மொழியை 
கற்கவேண்டும்‌ என்ற விருப்பம்‌ அதிகமாக ஏற்படுவதாகவே நான்‌ கருதுகின்றேன்‌. இந்த நிலையைப்‌ பார்க்கும்‌ 
பொழுது இந்த நாடூகளில்‌ தமிழ்மொழிப்‌ பயன்பாடு தொடர்ந்து நிலைக்கும்‌ என்று திடமாக நம்பலாம்‌. 
அவுஸ்திரேலியா, நியுசிலாந்து ஆகிய நாடூகளில்‌ உள்ள எதிர்காலச்‌ சந்ததியினர்‌ இந்தியா, இலங்கை. 
மலேசியா மற்றும்‌ சிங்கப்பூர்‌ போன்ற நாடுகளில்‌ நிலைத்திருக்கும்‌ தமிழ்மொழிச்‌ செல்வாக்கினால்‌ உந்தப்பட்டூத்‌ 
தொடர்ந்து தமிழ்மொழிக்‌ கல்வியில்‌ அக்கறை கொண்டவர்களாக இருப்பதற்கான சாத்தியங்கள்‌ உள்ளன. 
உலகெங்கும்‌ வாழும்‌ தமிழ்‌ இளையோர்‌ தமிழ்‌ சினிமா, தமிழிசை, பரதநாட்டியம்‌ போன்ற துறைகளில்‌ 
கொண்டிருக்கும்‌ ஈடுபாட்டின்‌ காரணமாகவும்‌ தமிழ்மொழி நிலைத்து வாழக்கூடிய சூழ்நிலைகள்‌ உள்ளன. 











இந்த நிலையில்‌ கனடாவில்‌ வாழும்‌ எதிர்காலச்‌ சந்ததியினர்‌ தொடர்ந்து தமிழ்மொழிக்‌ கல்வியில்‌ அக்கறை 
கொண்டவர்களாக இருக்க வேண்டும்‌. எனவே தமிழ்ப்பெற்றோர்‌ தமது பிள்ளைகளுக்குச்‌ சிறுவயதில்‌ இருந்து 
தமிழ்மொழிக்‌ கல்வியை ஊட்டுவதில்‌ அதிக கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. நமது தாய்மொழி நிலைத்திட 
எதிர்காலச்‌ சந்ததியினர்‌ தமிழ்மொழியில்‌ சரளமாக எழுத, வாசிக்க, பேச போதியளவு திறமை 
கொண்டவர்களாக இருக்க வேண்டியது மிகவும்‌ அவசியமாகிறது. கனடாவில்‌ உள்ள எதிர்காலச்‌ சந்ததியினர்‌ 
தமிழ்மொழிக்‌ கல்வியைப்‌ புறக்கணித்தால்‌ ஏனைய நாடூகளில்‌ இருக்கப்போகின்ற தமிழ்க்கலை. கலாச்சாரத்தில்‌ 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


இருந்து தனித்து விடப்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விடூம்‌. எமது தாய்மொழியைத்‌ தொடர்ந்து நிலைக்கச்‌ 


செய்வதோடூ அதன்‌ வளர்ச்சிக்காகவும்‌ நாங்கள்‌ எம்மால்‌ முடிந்ததைச்‌ செய்ய வேண்டும்‌. 


கனடாவில்‌ வாழ்கின்ற எல்லா தமிழ்ப்‌ பிள்ளைகளும்‌ தமிழ்‌ மொழியைச்‌ சரளமாகக்‌ கற்கவேண்டும்‌. அதற்கான 


வாய்ப்புக்களைப்‌ பெற்றோர்‌ ஏற்படுத்த வேண்டும்‌. கனடாவில்‌ உள்ள தமிழ்க்‌ கல்வி நிறுவனங்களும்‌, அரச 
பாடசாலைகளில்‌ நடைபெறும்‌ தமிழ்‌ வகுப்பக்களும்‌ தமது சேவையைத்‌ தொடர்ந்து சீராக நடத்த வேண்டும்‌. 


தமிழ்‌ கற்பதற்காக தமிழ்க்‌ கல்விச்சாலையொன்றிற்கு வருகின்ற பிள்ளைகளுக்கு சிறுவயதில்‌ இருந்தே 
தமிழ்மொழி ஆர்வம்‌ நன்றாகவே ஊட்டப்பட்டு எழுதல்‌, வாசித்தல்‌, பேசுதல்‌ என்ற மூன்று விடயங்களிலும்‌ 
முறையாகவே அறிவூட்டப்பட வேண்டும்‌. பிள்ளைகள்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ தமிழறிவைச்‌ சமகாலத்தில்‌ 


செயன்முறையில்‌ பயன்படுத்தும்‌ வாய்ப்புக்களை ஏற்படுத்தும்‌ தமிழ்க்கல்வி நிறுவனங்களை மாதிரிப்பள்ளிகள்‌ 


என்று நாம்‌ கணித்திட முடியும்‌. மேலும்‌ பெற்றோர்களுடன்‌ நிறைந்த தொடர்பாடல்களை ஏற்படுத்தி 
பிள்ளைகளின்‌ தமிழ்க்கல்வியை வீட்டுச்சூழலாலும்‌ பெருகச்செய்ய வேண்டும்‌. அந்த வகையில்‌ தமிழ்ப்‌ பூங்கா 
கல்வி நிறுவனத்தை ஒரு மாதிரிப்பள்ளியாக நாங்கள்‌ கருதமுடியும்‌ என்று நான்‌ கருதுகின்றேன்‌. ஆனாலும்‌ 
இந்தக்‌ கட்டுரை முழுமையானதாக அமைவதற்கு அதற்கான ஆதாரங்களை குறிப்பிடப்பட வேண்டிய கடமை 
எனக்கு உள்ளது. 


மாதிரிப்பள்ளியாக ஒரு கல்வி நிறுவனத்தைக்‌ கணிப்பதற்கு, அந்தப்‌ பள்ளி புதுமையான கற்பித்தலையும்‌. 
பாடத்திட்டங்களையும்‌ கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌. தமிழ்ப்பூங்கா திரு சபா அருள்‌ சுப்பிரமணியம்‌ தலைமையில்‌ 


இத்தகைய தேவைகளைப்‌ பூரணமாக நடைமுறைப்படூத்தும்‌ ஒரு பள்ளியாக எனது பார்வையில்‌ 


தென்படூகின்றது. மாணவர்களின்‌ உடல்நலம்‌ (physical well-being) உணர்ச்சிகள்‌ (Emotional well-being), 


சமூகநலன்‌ (social well-being) போன்ற விடயங்களில்‌ அறிவை விருத்திசெய்யக்‌ கூடிய ஆதரவுச்‌ சேவைகளை — 


(Support Services) உள்ளடக்கியிருத்தல்‌ வேண்டும்‌. தமிழ்ப்பூங்காவில்‌ உள்ளடக்கப்பட்டுள்ள யோகா 


வகுப்புக்கள்‌, குழந்தைகள்‌ பராமரிப்பு நிலையம்‌, யோகாப்‌ பயிற்சிகள்‌, இயற்கை உணவுகள்‌, சுகாதாரம்‌ — 
போன்ற விடயங்களில்‌ நடத்தப்படும்‌ பட்டறைகள்‌, நூலகம்‌ போன்றவற்றைப்‌ பார்க்கும்பொழுது 


மாதிரிப்பள்ளியாகக்‌ கணிப்பதற்குரிய இரண்டாவது தகைமையையும்‌ கொண்டூள்ளதாகத்‌ தெரிகின்றது. இந்தப்‌ 


பள்ளி சமூகக்‌ கட்டமைப்பை மையமாகக்‌ கொண்டுள்ளதா என்று ஆராயுமிடத்து தமிழ்ப்பூங்காவில்‌ உள்ள : 


குழந்தைகள்‌ பராமரிப்பு நிலையம்‌, பள்ளியால்‌ நடத்தப்படும்‌ பெற்றோர்களுக்கான திட்டங்கள்‌, பள்ளியின்‌ 


நிகழ்வுகளில்‌ பெற்றோரை ஈடூபடச்செய்தல்‌, ஏனைய அமைப்புக்களுடன்‌ இணைந்து நிகழ்ச்சிகளில்‌ — 


மாணவர்களைப்‌ பங்குபெறச்செய்தல்‌ போன்ற நடவடிக்கைகளை ஆதாரமாகக்‌ கூறமுடியும்‌. அடுத்ததாக இந்தப்‌ 
பள்ளி மாதிரிப்பள்ளியாகக்‌ கருதப்படுவதற்கு வேண்டிய பாடத்திட்டங்களில்‌ மேற்கொள்ளப்படூம்‌ ஆய்வுகள்‌. 
மாணவர்களின்‌ திறமைகளை மதிப்பீடு செய்தல்‌, பரிசளித்தல்‌, மாணவர்களினதும்‌, பெற்றோர்களினதும்‌ 
கருத்துக்களை உள்வாங்குதல்‌ போன்ற செயற்பாடுகளை ஆதாரங்களாகக்‌ கூறமுடியும்‌. வெற்றியளிக்கும்‌ 
நடைமுறைகளை (practices) பகிர்ந்து கொள்ளும்‌ அல்லது அறிந்து கொள்ளும்‌ முயற்சிகளில்‌ இந்தப்‌ பள்ளி 
திடமான கொள்கைகளைக்‌ கொண்டுள்ளதா என்று கணிப்பீடு செய்ய முயற்சிக்கும்‌ பொழுது இந்தப்‌ பள்ளியின்‌ 
ஐரோப்பாவில்‌ உள்ள தமிழ்ப்பாடசாலைகளுடன்‌ உள்ள தொடர்பு, அமெரிக்காவில்‌ தமிழ்க்கல்வி வசதிகளை 
ஏற்படுத்தும்‌ தொடர்பு, கனடாவுக்கு வருகை தரும்‌ தமிழ்க்கல்வி சார்ந்த அறிஞர்களை அழைத்து நடத்தும்‌ 
பட்டறைகள்‌, உரையாடல்கள்‌ என்பவற்றை இதற்கு ஆதாரமாகக்‌ குறிப்பிடலாம்‌. 


தமிழ்மொழி அறிவால்‌ பெறக்கூடிய அறிவியல்‌ விடயங்களை இளையோர்‌ அறியும்படி செய்வதோடு, தமிழின்‌ 
பெருமையை உணர்த்துதல்‌, புனைதலுக்கு வேண்டிய பயிற்சியை அளித்தல்‌ போன்றவற்றிலும்‌ தமிழ்ப்பூங்கா 
கவனம்‌ எடுத்துக்‌ கொள்வது பாராட்டப்பட வேண்டியது. வருடத்திற்கு இரண்டு தடவை தமிழாசிரியர்களுக்கான 
பயிற்சியை தமிழ்ப்பூங்கா செய்து வருகின்றது. தமிழ்க்கல்வி மழலைப்பருவத்தில்‌ இருந்து தரம்‌ எட்டு வரை 
உள்ள மாணவர்களுக்கு வழங்கப்படூகின்றது. இதற்கு மேலாக நாடிவரும்‌ இளையோருக்கும்‌ விசேட 
தமிழ்ப்பயிற்சி அளிக்கப்படுகின்றது. தமிழ்ப்பூங்காவில்‌ உள்ள வாசிப்புக்‌ கழகம்‌ பிள்ளைகளின்‌ வாசிப்புத்‌ 
திறனையும்‌, ஆர்வத்தையும்‌ அளிக்கும்‌ என்று திடமாக நம்பலாம்‌. 





கனடாவில்‌ உள்ள தமிழ்ப்பிள்ளைகள்‌ அனைவரும்‌ தமிழ்மொழியை கற்க விரும்பும்பொழுது கனடாவில்‌ 
உள்ள தமிழ்மொழிக்‌ கல்வி நிறுவனங்கள்‌ சீராக இயங்க வேண்டிய தேவை இருப்பதோடு, இந்தச்‌ சேவையில்‌ 
மேலும்‌ பல கல்வி நிறுவனங்கள்‌ தோற்றம்‌ பெறுவதற்கான வாய்ப்புக்கள்‌ உள்ளன. 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


ஏற்கனவே தமிழ்மொழியைக்‌ கற்பித்துக்‌ கொண்டிருக்கும்‌ ஆசிரியர்கள்‌ ஓய்வுபெறவும்‌, புதிய தமிழாசிரியர்கள்‌ 
சேவையைத்‌ தொடரும்‌ நிலையும்‌ ஏற்படும்‌. குறிக்கப்பட்டளவு எண்ணிக்கையான இளையோரும்‌, நடுத்தர 
வயதினரும்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ மூலமாக அல்லது வேறு பயிற்சி வழிகள்‌ மூலமாக 
தமிழ்மொழிக்‌ கல்வியை கற்பிக்கும்‌ திறனைப்‌ பெற்று வருவது மகிழ்ச்சியளிக்கின்றது. 


இந்த நிலையில்‌ தமிழ்மொழிக்கல்வியில்‌ சில மாதிரிப்பள்ளிகள்‌ சீராக இயங்க வேண்டிய அவசியம்‌ உள்ளது. 
அந்த வகையில்‌ நீண்டகால தமிழ்மொழி கற்பிக்கும்‌ பட்டறிவும்‌, தகைமைகளையும்‌ கொண்ட திரு. சபா 
அருள்சுப்பிரமணியம்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ இயங்கும்‌ தமிழ்ப்பூங்கா மாணவருக்கான ஒரு மாதிரிப்பள்ளியாக 
இயங்கிச்‌ சேவை புரிந்து வருவது காலத்தின்‌ கட்டாயமான தேவை என்று நான்‌ கருதுகின்றேன்‌. இந்தப்‌ 
பள்ளி ஆண்டுதோறும்‌ அடைந்து வரும்‌ வளர்ச்சியும்‌ மகிழ்ச்சி தரும்‌ விடயமாக உள்ளது. எனவே 
தமிழ்ப்பூங்காவின்‌ வளர்ச்சிக்கு நமது சமூகம்‌ முடிந்தளவு ஆதரவை வழங்கவேண்டும்‌ என்று கருதுகின்றேன்‌. 
தமிழ்மொழி நிலைபெற்று வாழ்வதற்கு கனடாவாழ்‌ தமிழ்ச்சமூகம்‌ தமிழ்ப்பூங்காவிற்கு மட்டுமன்றி ஏனைய 
தமிழ்ப்பள்ளிகளுக்கும்‌ நமது ஆதரவை வழங்க வேண்டும்‌. பெற்றோர்‌ நிச்சயமாக தமது பிள்ளைகளைத்‌ 
தமிழ்வகுப்புக்களுக்கு அனுப்பி, வீட்டில்‌ இயன்றளவு தமிழ்மொழியைப்‌ பேசி தமிழ்மொழி அறிவை நமது 
எதிர்காலச்சந்ததியினர்‌ பெற்றிடப்‌ பாடுபட வேண்டும்‌ என்ற கருத்தையும்‌ இந்தக்‌ கட்டுரையில்‌ 
பதிவுசெய்கின்றேன்‌. 





தமிழ்‌ இளையோர்‌ பல்கலைக்கழகம்‌, கல்லூரிகளுக்கு சென்ற பின்பு தாம்‌ கற்ற தமிழ்மொழிக்‌ கல்வியை 
மறக்காமல்‌ இருக்கவும்‌, தொடர்ந்து தமிழ்மொழியைக்‌ கற்கவும்‌ இருக்கும்‌ வசதிகள்‌ மிகவும்‌ குறைவாகவே 
உள்ளன. இந்த நிலை மாறவேண்டும்‌. சமூகக்‌ கல்லூரிகளிலும்‌, பல்கலைக்கழகங்ளிலும்‌ தமிழ்மொழியை 
ஒரு பாடமாகத்‌ தொடர்ந்து கற்கக்‌ கூடிய வசதிகள்‌ ஏற்படுத்தப்படவேண்டும்‌. இந்த வசதிகள்‌ உடனடியாக 
ஏற்படுவதற்கான வாய்ப்புக்கள்‌ மிகவும்‌ அரிதாகவே உள்ளன. இப்பொழுது தமிழ்‌ இணையப்‌ பல்கலைக்கழகம்‌ 
போன்ற இணையத்தளங்கள்‌ மூலமாகவும்‌ தமிழ்மொழியைக்‌ கற்றுக்‌ கொள்ளக்‌ கூடிய வாய்ப்புக்கள்‌ உள்ளன. 
இந்த வாய்ப்புக்களைப்‌ பயன்படுத்தி அதிகமான இளையோர்‌ தமிழ்மொழிக்‌ கல்வியைத்‌ தொடர்ந்து 
மேற்கொண்டு கவிதை புனைதல்‌, சிறுகதைகள்‌ எழுதுதல்‌, நாவல்‌ எழுதுதல்‌, விவாத அரங்குகள்‌. 
கவியரங்குகள்‌, கட்டுரைகள்‌ எழுதுதல்‌ போன்ற தமிழிலக்கியச்‌ செயற்பாடுகளிலும்‌ தம்மை ஈடுபடுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று கருதுகின்றேன்‌. நம்மைப்‌ போன்று நமது எதிர்காலச்‌ சந்ததியினரும்‌ தமிழ்மொழிப்‌ புலமை 
பெற்றவர்களாக விளங்க வேண்டும்‌. அந்த நிலைமை ஏற்படும்பொழுது தமிழ்மொழி நிலைப்பதற்கான 
உறுதிநிலை வந்து விடுமென்று நான்‌ கருதுகின்றேன்‌. இது மிகவும்‌ சவால்‌ நிறைந்த விடயம்‌ என்றாலும்‌ 
இந்த இலட்சியத்தை நோக்கி முழுத்‌ தமிழ்ச்‌ சமூகமும்‌ பயணிக்க வேண்டும்‌. 











மாணவருக்கான ஒரு மாதிரிப்பள்ளியாக விளங்கும்‌ தமிழ்ப்பூங்காவும்‌ பல கிளைகளும்‌, விழுதுகளும்‌ விட்டூ 
ஆலமர விருட்சமாக வளரவேண்டும்‌. இவ்வாறே ஏனைய தமிழ்ப்பள்ளிகளும்‌ வளர வேண்டும்‌. எமது 
தாய்மொழியாம்‌ செந்தமிழ்‌ இவ்வுலகில்‌ என்றென்றும்‌ நிலைபெற்று வாழவேண்டும்‌ என்ற பெருவிருப்போடு 
இந்தக்‌ கட்டுரையை நிறைவு செய்கின்றேன்‌. இருபது ஆண்டூகள்‌ நிறைவு கொள்ளும்‌ தமிழ்ப்பூங்காவின்‌ 
வளர்ச்சிக்காக எல்லாம்‌ வல்ல இறைவனை வேண்டி வணங்கி, வாழ்த்தி விடைபெறுகின்றேன்‌. 

“நாமும்‌ வாழ்வோம்‌. நம்மைச்‌ சூழவுள்ளவர்களும்‌ நன்றாகவே வாழட்டும்‌. 


விருந்தினர்‌ 


வீட்டுக்கு வரும்நம்‌ விருந்தினரை 
விருப்புடன்‌ சிரித்து வரவேற்போம்‌! 
வணக்கம்‌ கூறி உள்ளழைப்போம்‌! 
வாருங்கள்‌ என்று கூப்பிடுவோம்‌!! 
அமர்ந்திட இருக்கை காட்டிடுவோம்‌! 
அன்பாய்ச்‌ சுகநலம்‌ கேட்டிடுவோம்‌!! 
முகம்கோ ணாமற்‌ பேசிடுவோம்‌! 
முடிந்த வரைக்கும்‌ உபசரிப்போம்‌!! 
போகும்‌ போது நன்றிசொல்லிப்‌ 
புன்னகை யோடூ விடைகொடூப்போம்‌ 


- அருள்மணி 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


எழுச்சிகரமாகவும்‌ அவர்களது வாழ்க்கையில்‌ பல்வேறு மாற்றங்கள்‌ இடம்பெறும்‌ 
காலமாகவும்‌ அமைகிறது. அவர்களது உடற்கூறுகளின்‌ வளர்ச்சிக்கமைய உணர்ச்சிகள்‌. 
தாபங்கள்‌, கோபங்கள்‌ என்பன அதிகரிக்கின்றன. ஏற்கனவே பெற்றோரின்‌ கட்டூப்பாட்டின்கீழ்‌ 
ஏற்று நடந்துவந்த விடயங்கள்‌ பல உடன்பாடில்லாது போகவே, அவைபற்றிக்‌ கேள்விகள்‌ 
கேட்கத்‌ தொடங்குகின்றனர்‌. அவர்கள்‌ தம்மைச்‌ சுயவிமரிசனம்‌ செய்வதோடு. பிறரைப்‌ 
பற்றியும்‌ விமரிசனம்‌ செய்யத்‌ தொடங்குகின்றனர்‌. தங்களுக்குத்‌ தேவையானவற்றைத்‌ 
தாமே தெரிவுசெய்து கொள்வதில்‌ ஆர்வம்‌ காட்டுவதோடு, தமக்குரிய தீர்மானங்களைத்‌ 


தாமே 


வளரிளம்‌ பருவத்தில்‌ பிள்ளைகளின்‌ கல்வி வளர்ச்சியில்‌ பெற்றோரின்‌ பங்கு 


பேராசிரியர்‌ பாலசுந்தரம்‌ இளையதம்பி 
(அண்ணாமலை கனடா வளாகம்‌) 


பிள்ளைகளின்‌ வளர்ச்சியில்‌ வளரிளம்‌ பருவம்‌ (Teenagers) மிகவும்‌ 





எடுத்துக்கொள்கின்றனர்‌. பொதுவாக அனைத்து வளரிளம்‌ பருவத்தினரின்‌ 


நடவடிக்கைகளும்‌ இவ்வண்ணமே அமைகின்றன. இத்தகைய முரண்பாட்டு நிலைமை ஏற்படூம்போது பெற்றோர்‌ தம்‌ 
வளரிளம்‌ பருவச்‌ செயற்பாடுகளையும்‌ இவ்வேளைகளிற்‌ சற்றுச்‌ சிந்தித்துச்‌ செயற்படுதல்‌ பயனளிப்பதாகும்‌. 


கனேடியச்‌ சட்டத்தில்‌ 18 வயதினரும்‌ அதற்கு மேற்பட்டோரும்‌ தாம்‌ சுதந்திரமாகச்‌ செயற்பட உரிமை 


உடையவர்கள்‌ என்பதைப்‌ பிள்ளைகள்‌ நன்கு அறிவர்‌. உயர்வகுப்பு மாணவர்‌ ஒருவர்‌ குடூம்பத்தில்‌ தனிப்‌ பிள்ளையாக 
அல்லது மூத்த பிள்ளையாக இருப்பின்‌, அவர்‌ மேலும்‌ சுதந்திரமாகச்‌ செயற்படுவதை அவதானிக்கலாம்‌. பொதுவாக 
வளரிளம்‌ பருவத்தினர்‌ பெற்றோரின்‌ கணிப்பிலிருந்து Gu GF செயற்படவே முனைகின்றனர்‌. இதற்கு விதிவிலக்காகப்‌ 
பல பிள்ளைகள்‌ உள்ளனர்‌ என்பதும்‌ உண்மையே. வளரிளம்‌ பருவத்துப்‌ பிள்ளைகளின்‌ நடத்தைகளிற்‌ காணப்படும்‌ 
சில அவதானிப்புகளைப்‌ பெற்றோர்‌ மிகக்‌ கவனமாகவும்‌ அன்பாகவும்‌ ஆதரவாகவும்‌ அணுகுதல்‌ அவசியமாகின்றது. 
அந்த அவதானிப்புகளிற்‌ சிலவற்றை இங்கு நோக்கலாம்‌: 


1) 


12 


to 


வளரிளம்‌ பருவத்தினர்‌ முதலில்‌ தன்னைப்‌ பற்றியும்‌, தனது உடற்கூறுகளின்‌ வளர்ச்சி — மாற்றங்கள்‌ என்பன 
பற்றியும்‌ தாமே அறிந்துகொள்கின்றனர்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அவற்றைச்‌ சரியாக உணர்ந்து கொண்டுள்ளனரா 
என்பதைப்‌ பெற்றோர்‌ அவதானித்து தக்க முறையில்‌ நெறிப்படுத்த வேண்டிவர்களாகின்றனர்‌. 





இதுவரை காலமும்‌ குடூம்ப உறுப்பினரே அவர்களுக்கு வழிகாட்டிகளாகவும்‌, உதவியாளராகவும்‌ 
இருந்துவந்தனர்‌. ஆனால்‌ அவர்களின்‌ பருவ மாற்றங்களுக்கு ஏற்ப ஓத்த வயதினரையே (Peer Group) 
அவர்கள்‌, அறிவுரைகள்‌, உதவிகள்‌. வழிகாட்டல்‌ என்பனவற்றுக்கு நாடும்போக்கு அவர்களிடம்‌ தீவிரமடைந்து 
காணப்படும்‌. அச்சந்தர்ப்பங்களில்‌ பெற்றோர்‌ தம்‌ பிள்ளைகளுக்கு நல்ல துணையாக இருந்து கொள்ளுதல்‌ 
அவசியமாகின்றது. 


இப்பருவத்தில்‌ மாணவர்கள்‌ பக்குவம்‌ அடைகின்றனர்‌. அவர்களது பாலியல்‌ உணர்வுகள்‌ வேகமாகத்‌ 
தொழிற்படத்‌ தொடங்குகின்றன. அவர்கள்‌ சுதந்திரமாக ஓத்த வயதினருடன்‌ ஒழிவு மறைவின்றி உரையாடவும்‌ 
பழகவும்‌ விரும்புகின்றனர்‌. சிலர்‌ புதிய அனுபங்களைப்‌ பரீட்சித்துப்‌ பார்ப்பதில்‌ ஆர்வம்‌ கொள்கின்றனர்‌. சிலர்‌ 
போதைப்பொருள்‌ பாவனை, சிகரட்‌ புகைத்தல்‌, மதுபானம்‌ முதலான தீய பழக்க வழக்கங்களுக்கும்‌ 
ஆளாகின்றனர்‌. இவ்வேளைகளில்‌ பெற்றோருக்கும்‌ வளரிளம்‌ பருவத்தினருக்குமிடையே ஏற்படும்‌ முறுகல்நிலை, 
மனவெறுப்புக்கள்‌, வேதனைகள்‌ சொல்லில்‌ அடங்காதவை. இருப்பினும்‌ தம்‌ பிள்ளை இந்நிலைக்குப்‌ 
போகாதவாறும்‌, அவர்களுக்கு ஏற்படும்‌ கோப உணர்வுகளை நெறிப்படுத்தத்‌ தக்க வகையிலும்‌ (Anger 
Management) விழிப்பாக இருக்க வேண்டியது பெற்றோரின்‌ பொறுப்பு வாய்ந்த கடமையாகின்றது. 


வளரிளம்‌ பருவத்தினர்‌ அடிக்கடி கோபப்படூவர்‌ சில வேளைகளில்‌ சோர்வுடன்‌ காணப்படுவர்‌ அவர்களின்‌ 
நிலைப்பாடு அடிக்கடி மாற்றம்‌ பெறுகிறது படிப்பு அவர்களுக்குச்‌ சுமையாகத்‌ தோன்றுகிறது. புதிய 
நண்பர்களின்‌ தொடர்புகள்‌, உணர்வுகளின்‌ தாக்கங்கள்‌, பெற்றோரின்‌ கட்டுப்பாடு, புத்திமதி என்பன 
அவர்களுக்குப்‌ பெருஞ்சுமையாகவே அமைகின்றன என்பதைப்‌ பெற்றோர்‌ உணர்வார்கள்‌ என்பதை உளவியல்‌ 
அறிஞர்களே கூஷியுள்ளனர்‌. 


SOLO males கதம்பம்‌ 2017 


இவ்வாறாக வளரிளம்‌ பருவத்தினர்‌ செயற்படும்போது, அவர்களை வளர்த்து ஆளாக்கி, நற்பழக்க வழக்கங்களை 
ஊட்டியவர்களும்‌ பெற்றோரே என்ற உணர்வை அவர்களது மனத்தே பதியவைப்பதில்‌ பெற்றோரின்‌ திறமை 
தங்கியிருக்கிறது. தமது பிள்ளை தம்மை எதிர்த்துக்‌ கேள்வி கேட்கிறதே எனக்‌ கவலைப்படாமல்‌, அது அவர்களின்‌ 
பருவத்தின்‌ விளைவு என்பதையும்‌, அவர்கள்‌ தன்னம்பிக்கை உடையவர்களாக மாறிவிட்டார்கள்‌ என்பதையும்‌ 
உணர்ந்துகொள்ள வேண்டும்‌. விட்டூக்கொடுப்பும்‌ புரிந்துணர்வும்‌ அன்பான அரவணைப்புமே வளரிளம்‌ பருவத்தினரை 
நெறிப்படுத்தும்‌ நல்வழிகளாகும்‌. 


பாடசாலை நட்பு மிக முக்கியமானது. அவர்கள்‌ தம்‌ அந்தரங்க உணர்வுகளைப்‌ புரிந்துகொண்டூ ஒருவர்க்கொருவர்‌ 
உதவியாக இருந்து தம்‌ பாடங்களைப்‌ படிக்கின்றனர்‌ தமது பிரச்சினைகளைச்‌ சுமூகமாகத்‌ தீர்த்தும்‌ கொள்கின்றனர்‌. 
எனவே தமது பிள்ளை நல்ல நண்பர்களைத்‌ தேடிக்கொள்ளவும்‌, அதனால்‌ பெறக்கூடிய நன்மைகள்‌ பற்றியும்‌ 
பெற்றோர்‌ அவர்களுக்கு அறிவுரைகள்‌ வழங்கலாம்‌. 





வளரிளம்‌ பருவத்தினர்‌ சிலர்‌, பெற்றோருக்கு அழுத்தம்‌ கொடூப்பவர்களாக உள்ளனர்‌. தாமும்‌ மன 
அழுத்தங்களுக்கு ஆளாகி, விரக்தியடைகின்றனர்‌. பிள்ளையின்‌ பொறுக்க முடியாத தொல்லையினால்‌ சீற்றம்‌, வெறுப்பு, 
கோபம்‌. குற்ற உணர்வு, ஒதுங்கியிருக்கும்‌ மனப்பான்மை, எரிச்சல்‌, கவலை முதலான உணர்வுகள்‌ பெற்றோரிடம்‌ 
தோன்றுகின்றன. அப்போது தோன்றும்‌ மனப்‌ போராட்டங்களை வெளிப்படுத்தாமல்‌ அவற்றை நெறிப்படுத்திக்கொள்ளப்‌ 
பழக வேண்டும்‌. இவ்வேளைகளிலே பெற்றோர்‌ தமது கடமைகள்‌, இலட்சியங்கள்‌, எதிர்பார்ப்புக்கள்‌ முதலியவற்றைச்‌ 
சிந்தித்துச்‌ செயற்படுதலே நன்மையானது. பெற்றோர்‌ அகஉரையாடல்‌ (self-talk) செய்து, அந்த அகஉரையாடலின்‌ 
விளைவாகப்‌ பிள்ளையுடன்‌ வெளிப்படையாகவே உரையாடி அவர்களைத்‌ தம்வழிக்குக்‌ கொண்டுவரலாம்‌. 
இச்சந்தர்ப்பங்களில்‌ பிள்ளையுடன்‌ தமக்கு ஏற்பட்ட கோபம்‌, கவலை, இரக்கம்‌ முதலான உணர்வுகள்‌ பற்றி 
அவர்களுக்கு விளக்கிக்‌ கூறி, அவற்றினால்‌ பெற்றோருக்கு ஏற்படும்‌ துன்பங்களையும்‌ கவலைகளையும்‌ 
சுட்டிக்காட்டலாம்‌. பிரச்சினைக்குப்‌ புலன்செலுத்தி அதனைத்‌ தீர்ப்பதில்‌ இருசாராரும்‌ ஒத்துழைக்கும்‌ போக்கைக்‌ 
கடைப்பிடித்தல்‌ நல்லது. எப்போதும்‌ சுருக்கமான உரையாடலே நல்லது. “நீ”, “நீர என்ற ஒருமைத்‌ தன்மையைத்‌ 
தவிர்த்து “நாம்‌”, “நாங்கள்‌?” என்ற வகையில்‌ உரையாடூம்போது மேலும்‌ நம்பகமும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ தன்மையும்‌ 
பிள்ளையிடம்‌ ஏற்படுகின்றன. 





வீட்டிலே ஏற்படும்‌ குழப்பநிலை, இழப்புக்கள்‌, பணநெருக்கடி, வசதியின்மை, சுகயீனம்‌ என்பனவும்‌ 
பிள்ளைகளைப்‌ பாதிக்கின்றன. இதனால்‌ அவர்களிடையே குழப்பநிலை ஏற்படுதல்‌ இயல்பாகின்றது. பிள்ளைகளில்லாத 
நேரங்களில்‌ பெற்றோர்‌ தமது பிரச்சினைகளை அலசி ஆராய்வதே பொருத்தமானது. அவர்களிருக்கும்போது கசப்பான 
உரையாடல்‌ நடத்துவதால்‌. பிள்ளைகள்‌ அந்த உரையாடல்களைத்‌ தாமும்‌ உள்வாங்கிக்கொண்டுூ தம்‌ உணர்வுகளையும்‌ 
அதன்‌ வழிச்‌ செலுத்துகின்றனர்‌. பிள்ளைகளை நெறிப்படூத்தும்போது தண்டித்தல்‌, அதட்டூதல்‌ என்பன தவிர்க்கப்படூதல்‌ 
அவசியம்‌. அவற்றால்‌ பிள்ளைகளிடம்‌ வைராக்கியமும்‌ அகம்பாவமுமே வளர்கின்றன. பிள்ளைகளுக்கு வரையறையான 
கட்டூப்பாடுகளையும்‌ நடத்தைகளையும்‌ கூறி அவர்கள்‌ அவற்றைக்‌ கடைப்பிடித்து ஒழுகுகிறார்களா என்பதை 
அவதானிப்பதே மேலானது. 











பெற்றோர்‌ வகுப்பு ஆசிரியருடன்‌ நல்ல முறையிலான தொடர்பு வைத்திருப்பதன்‌ மூலம்‌ மாணவருக்குப்‌ 
பாடசாலையில்‌ ஏற்படக்கூடிய கஷ்டங்களைச்‌ சீர்செய்ய உதவியாகிறது. பாடசாலைக்‌ கல்விமுறையில்‌ பெற்றோர்‌ 
தமது பிள்ளையின்‌ கல்வியில்‌ பெரிதும்‌ ஈடுபாடு காட்ட வேண்டும்‌ என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோன்றே 
பிள்ளைகளும்‌ தமக்கு ஏற்படும்‌ ஏதாயினும்‌ சந்தேகமோ, கவலையோ இருக்குமாயின்‌ வகுப்பு ஆசிரியர்‌ மற்றும்‌ 
வழிகாட்டி ஆலோசகர்‌ (Guidance Counsellor); ஆகியோருடன்‌ உரையாடூதல்‌ மிக்க பயன்‌ அளிப்பதாகும்‌. வழிகாட்டி 
ஆலோசகருடைய அனுபவமும்‌ புரிந்துணர்வும்‌ வளரிளம்‌ பருவ மாணவருக்கு மிக்க நன்மை பயப்பனவாகும்‌. மாணவரின்‌ 
பாடநெறிகள்‌ பற்றியும்‌, உயர்பாடசாலை டிப்ளோமா பெற்றபின்‌ உயர்கல்வி, தொழிற்கல்வி என்பனவற்றுக்குரிய 
தகவல்கள்‌, மற்றும்‌ ஆலோசனைகளை வழிகாட்டி ஆலோசகரிடம்‌ பெற்றுக்கொள்ளுதல்‌ மாணவரின்‌ கடமையாகின்றது. 
வளரிளம்‌ பருவத்து மாணவர்‌ எவ்வாறு தாம்‌ தனித்துவம்‌ உடையவர்கள்‌ என்று கருதுகிறார்களோ அந்த அளவுக்குத்‌. 
தமது எதிர்கால வாழ்வைத்‌ HSS முறையில்‌ தொலைநோக்கோடூ திட்டமிட்டு, அதற்கேற்ப தமது கற்கைநெறியையும்‌ 
ஒழுக்க நெறியையும்‌ தமது கட்டூப்பாட்டில்‌ வைத்துக்கொண்டு செயற்பட்டால்‌ எதிர்காலத்தில்‌ ஒளிமயமான 
வாழ்க்கையை அமைத்துக்‌ கொள்வது உறுதியாகின்றது. 





சென்ற இடத்தால்‌ செலவிடா தீதொரீஇ 
நன்றின்பால்‌ உய்ப்ப தறிவு- (திருக்குறள்‌ 422.) 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


தமிழ்க்‌ கல்வியும்‌ ஆசிரியர்‌ பங்களிப்பும்‌ 
த.சிவபாலு 


தமிழ்‌ மொழிக்கல்வி கனடாவில்‌ நலிவடைந்து வருகின்றதா? என்ற கேள்வி தமிழ்ப்‌ 
பற்று மிக்கவர்களிடையே பொதுவாகக்‌ எழுப்பப்படும்‌ ஒன்றாக உள்ளது. இதற்குக்‌ 
காரணம்‌ என்ன? என்பதனை ஆய்வதாகவே இக்கட்டுரை அமைகின்றது. ஆசிரியர்‌ 
மையக்‌ கல்வி என்பது புறத்தொதுக்கப்படவேண்டும்‌ என்ற கொள்கை பல 
தசாப்பதங்களாக கல்வியியலாளர்களால்‌ முன்வைக்கப்படும்‌ கோரிக்கையாகும்‌. 
ஆசிரியர்கள்‌ இல்லாமல்‌ மொழிக்கல்வி இடம்பெறுமா? என்பது சிந்திக்கவேண்டியது. 
ஆசிரியர்‌ இல்லாமல்‌ கல்வி நிலையங்கள்‌ இருக்கமுடியாது. ஆனால்‌ ஆசிரியர்களின்‌ 
செயற்பாட்டில்‌ மாற்றங்களை ஏற்படூத்தவேண்டும்‌. மாணவர்மையக்‌ கல்வியை 
முன்வைக்கவேண்டூம்‌ என்பது கல்வியியலாளர்களின்‌ ஆலோசனையும்‌ முனைப்பும்‌ 
ஆகும்‌. அதற்கான பங்களிப்பினை ஆசிரியர்கள்‌ செய்வதற்குத்‌ தங்களை 
மாற்றிக்கொள்ளவேண்டிய கடப்பாடு உண்டு. அதனைத்தான்‌ கல்வி உலகம்‌ வேண்டி 
நிற்கின்றது. 
மாணவர்களுக்கு அறிவை ஊட்டூபவர்களாக ஆசிரியர்கள்‌ செயற்படவேண்டும்‌ என்ற 
சித்தாந்தத்தைக்‌ கைவிட்டு மாணவர்களிடம்‌ உள்ள அறிவை வளர்க்கவேண்டூம்‌ என்பதே மிகப்பெரிய கற்றல்‌ 
- கற்பித்தற்‌ செயற்பாட்டில்‌ மேற்கொள்ளவேண்டிய மாற்றமாகும்‌. பாரம்பரிய கற்பித்தல்‌ முறையில்‌ ஆசிரியரே 
அனைத்துமாகக்‌ காணப்பட்ட நிலைமை மாறி மாணவர்களை மையமாக வைத்து ஆசிரியர்கள்‌ செயற்படூம்‌ 
நிலை வகுப்பறைகளில்‌ மேற்கொள்ளப்படவேண்டூம்‌ 

தொழில்‌ நுட்பத்தில்‌ உலகம்‌ அபரிவிதமான முன்னேற்றத்தைக்‌ கண்டு அவற்றைப்‌ பல்வேறு 
துறைகளிலும்‌ பயன்படுத்தி வருவதினைக்‌ காண்கின்றோம்‌. கல்வி கற்பித்தல்‌ முறைகளில்‌ பல்வேறு பாரிய 
மாற்றங்கள்‌ மேற்கொள்ளப்படுகின்றன. கற்பித்தல்‌ சாதனங்களை ஆக்குதல்‌, கற்றல்‌ முறைகளில்‌ மாற்றங்களை 
ஏற்படுத்துதல்‌ போன்றவற்றில்‌ தொழில்‌ நுட்பச்‌ சாதனங்களின்‌ பங்களிப்பு மிகவும்‌ அதிகமாகக்‌ 
காணப்படுகின்றது. அன்றாடம்‌ வகுப்பறைகளில்‌ பல்வேறு விதமான தொழில்‌ நுட்பக்‌ கருவிகள்‌ கற்றலுக்காக 
வடிவமைக்கப்பட்டுப்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 





தொழில்நுட்ப மாற்றங்களின்‌ அடிப்படையில்‌ பல்வேறு உத்திகள்‌ மொழி கற்பித்தலிலும்‌ புகுத்தப்பட்டு 
வருகின்றன. சிங்கப்பூர்‌, மலேசியா போன்ற நாடூகளில்‌ தமிழ்‌ மொழியைக்‌ கற்பிப்பதில்‌ தொழில்‌ நுட்பத்தைப்‌ 
பயன்படூத்துவதில்‌ முன்னேற்றம்‌ கண்டுவருவதனை நாம்‌ காணமுடிகின்றது. ஆனால்‌ கனடாவில்‌ நாம இன்றும்‌ 
பாரம்பரிய கற்பித்தல்‌ முறையினையே கையாண்டூ வருகின்றோம்‌. இதற்கு பல்வேறு காரணங்கள்‌ 
தடைக்கல்லாக அமைகின்றன. 





ஆசிரியப்‌ பணியானது மகத்துவம்‌ மிக்கது. “மாதா, பிதா. குரு” தெய்வம்‌ என்பது ஆன்றோர்‌ வாக்கு. ஆனால்‌ 
எமது சான்றோரால்‌ போற்றப்பட்ட கல்வி விழுமியங்கள்‌ இன்று ஏற்புடையனவா என்று சற்று சிந்திக்கவேண்டிய 
பொறுப்பில்‌ ஆசிரியர்களும்‌ பெற்றோரும்‌ உள்ளனர்‌. கல்வியியலில்‌ ஏற்பட்டுவரும்‌ பாரிய மாற்றத்தை ஏற்றுக்‌ 
கொள்ளுகின்ற பண்பினை வளர்த்துக்கொள்ளவேண்டிய நிலையில்‌ நாம்‌ உள்ளோம்‌. 

கற்பித்தல்‌ உத்திகள்‌ மாற்றம்‌ கண்டூவருகின்றன. இற்றைக்குப்‌ பத்து ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
மேற்கொள்ளப்பட்ட கற்பித்தல்‌ உத்திகளுக்கும்‌ இன்று காணப்படும்‌ கற்பித்தல்‌ உத்திகளுக்கும்‌ இடையே 
பல்வேறு மாற்றங்கள்‌ ஏற்பட்டுள்ளமையினை நாம்‌ காணலாம்‌. 





இங்கு இன்று மேற்கொள்ளப்படத்தக்க அல்லது சிறந்த கல்வியியலாளர்களால்‌ விதந்துரைக்கப்படுகின்ற சில 
உத்திகளைப்‌ பார்ப்போம்‌. 


1. ஏற்றுக்கொள்ளுதலும்‌ அதனை அறியத்தருதலும்‌: மாணவர்கள்‌ என்ன செய்கின்றார்கள்‌ அல்லது 
சொல்லுகின்றார்கள்‌ என்பதனை அவதானித்து அதனை நாம்‌ மாணவர்களுக்கு தெரியவைத்தல்‌ வேண்டும்‌. 
தங்களின்‌ செயல்களையோ அல்லது கருத்துக்களையோ ஆசிரியர்கள்‌ கவனித்துக்‌ கொள்ளுகின்றார்கள்‌. 
என்பதனை மாணவர்கள்‌ அறிந்துகொள்ள வைக்கும்‌ உத்தியானது அவர்களை உற்சாகமூட்டுவதோடூ 
அங்கீகாரத்தை அவர்களுக்கு அளிப்பதாகவும்‌ அமைகின்றது. 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


எனவே ஆசிரியர்கள்‌ மாணவர்களுக்கு எதிர்வினையான கருத்துக்களைக்‌ கூறாமல்‌ அவர்களுக்கு 
உற்சாகமூட்டத்தக்க கருத்துக்களைக்‌ கூறவேண்டும்‌. மாணவனைப்‌ பார்த்து “நீ வேறு ஒரு வழியைக்‌ 
கண்டூள்ளாய்‌”” நல்லது. கெட்டிக்காரன்‌ என்பனபோன்ற வார்த்தைகள்‌ அவர்களை மகிழ்விப்பதோடூ 
உற்சாகப்படவும்‌ வைக்கின்றன. 

2. உற்சாகமூட்டூதல்‌: மாணவர்கள்‌ எந்தநேரமும்‌ ஊக்கப்படுத்தப்படவேண்டூம்‌. இந்த உத்தி மாணவர்களை 
விரைவாகவும்‌ மிகுந்த ஈடுபாட்டோடும்‌ செயற்படத்தூண்டூகின்றது. சாதாரணமாக புகழ்ந்து விடுவதனையோ 
அல்லது எந்தளவு தூரத்திற்கு அந்தப்‌ பிள்ளை இலக்கை அடைந்துள்ளது என்பதனை மதிப்பிடூ 
வதனைவிட அவர்களை ஊக்கப்படுத்துதல்‌ கற்றலுக்கு உதவுவதாக அமையும்‌. 

3. குறிப்பிடத்தக்கவற்றில்‌ பின்னூட்டல்‌: பொதுவான கருத்துக்களை திரும்பத்திரும்பக்‌ கூறுவதனைவிட 
எந்த நேரத்தில்‌ பொருத்தமான பின்னூட்டல்‌ அல்லது மீள வலியுறுத்தல்‌ அல்லது நினைவூட்டல்‌ என்பன 
மாணவர்களை எடுத்துக்கொண்ட முயற்சியில்‌ மேலும்‌ ௮அக்கறையோடூ ஈடூபடவைக்கும்‌ ஒரு உத்தியாகும்‌. 

4. மாதிரிகள்‌: மாதிரி மனப்பாங்குகள்‌, பிரச்சினைகளைக்‌ கையாளும்‌ முறைகள்‌, மற்றவர்களுடனான 
நடத்தைகள்‌ என்பனவற்றைச்‌ செயல்முறையில்‌ காண்பித்தல்‌ வேண்டும்‌. சாதாரணமாக வார்த்தைகளால்‌ 
சொல்வதனைவிட மாதிரிகள்‌ பயன்தரத்தக்க உத்திகளாகும்‌. “அது நன்றாக செயற்படவில்லை. நான்‌ 
ஏன்‌ என்பதனைச்‌ சற்றுச்‌ சிந்திக்கவேண்டூம்‌” “மன்னிக்கவேண்டூம்‌, நான்‌ நீ சொன்னவற்றில்‌ சிலவற்றைக்‌ 
கவனிக்காமல்‌ விட்டுவிட்டேன்‌, தயவு செய்து அதனைத்‌ திரும்பவும்‌ சொல்லுங்கள்‌” என்பனபோன்ற 
மாதிரி உத்திகள்‌ மாணவர்கள்‌ மனதில்‌ மாற்றத்தை ஏற்படுத்தவல்லன. 

5. செய்துகாட்டூதல்‌: சரியான முறையில்‌ சிலவற்றைச்‌ செய்துகாட்டுதல்‌ சிறந்த ஒரு கற்பித்தல்‌ உத்தியாகக்‌ 
கொள்ளப்படூகின்றது. வாயால்‌ சொல்லுவதனைவிட செய்துகாட்டுவததன்‌ வழியாக மொழி வளத்தை 
அதிகரிக்க முடியும்‌. செய்துகாட்டல்‌ முறையில்‌ மாணவர்களின்‌ ஈடுபாடு முழுமையாக அமைவதோடூ 
அவர்களின கவன ஈர்ப்பும்‌ அதிகமாக இடம்பெறுகின்றது. 

6. சவால்களை ஆக்குதல்‌ அல்லது சேர்த்துக்கொள்ளுதல்‌: மாணவர்கள்‌ ஏற்கனவே செய்யத்தக்கதாக 
உள்ளவற்றைவிட சற்று மேலே அவர்களின்‌ இலக்கை எடுத்துச்‌ செல்லுவதற்கான உத்தியாக 
சவால்களை எதிர்கொள்ளுதல்‌ அமைகின்றது. சவால்களை மாணவர்களை நோக்கி அவர்களின்‌ 
இயல்புக்கு ஏற்ப ஆக்கித்தருதல்‌ அல்லது அவர்களின்‌ இலக்குக்களோடூ இணைத்துவிடூதல்‌ அவர்களை 
மேலும்‌ கற்கவைக்கும்‌ உத்தியாக அமைகின்றது. 

7. வினாவுதல்‌: வினாவுதல்‌ அல்லது கேள்வி கேட்டல்‌ என்பது மாணவர்களை தூண்டிவிடும்‌ செயலாக 
அமைகின்றது. மாணவர்களைத்‌ தூண்டூதல்‌, துலங்கவைத்தல்‌ என்னும்‌ உத்திகள்‌ அவர்கள்‌ தாமாகவே 
கற்றுக்கொள்ளும்‌ நிலைக்கு ஊக்குவிக்கின்றது. 

8. உதவி தருதல்‌: ஒரு இலக்கை அடைவதற்கு அல்லது பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு மாணவர்கள்‌ 
சிரமப்படும்போது அவர்களுக்கு உதவுதல்‌ நல்ல உத்தியாக அமையவேண்டும்‌. 

9. தகவல்களைத்‌ தருதல்‌: நேரடியாக மாணவர்களுக்கு தகவல்கள்‌. வாய்மொழியிலான பட்டியல்கள்‌, 
போன்ற வேறு தகவல்களை தருதல்‌ ஒரு கற்றல்‌ உத்தியாகப்‌ பயன்படுத்தப்படவேண்டும்‌. (ஏடூ)”இது 
ஒரு குருவி போன்று இருக்கின்றது ஆனால்‌ இதனால்‌ பறக்க முடியாது. அது என்ன? “ 

10. வழிகாட்டுதல்‌: மாணவர்களின்‌ செயற்பாடுகள்‌ அல்லது அவர்களின்‌ நடத்தைகள்‌ தொடர்பாக 
வழிகாட்டப்படவேண்டியவர்கள்‌. அதனை ஆசிரியர்கள்‌ சாணக்கியமான வழிமுறைகளில்‌ மேற்கொள்ளுதல்‌ 
நல்ல உத்தியாக அமையும்‌. சிலவற்றை எண்ணும்போது அவற்றைத்‌ தொட்டுத்‌ தொட்டு எண்ண 
வைக்கலாம்‌. அப்படி அவர்கள்‌ தொட்டுச்‌ செல்லும்போது அவர்களின்‌ முழுக்கவனமும்‌ அந்தப்‌ 
பொருளிலும்‌ தங்கள்‌ செயற்பாட்டிலுமே இருக்கும்‌. வாசிப்பும்‌ இத்தகையதாக அமைக்கலாம்‌. 











தமிழ்‌ மொழிக்கல்வி இன்று பெரும்‌ சவால்களை எதிர்நோக்கி உள்ளது. குறிப்பாக ஆசிரியர்களின்‌ பங்களிப்பு 
சிறந்த உத்திகளைக்‌ கையாண்டு மாணவர்களை கற்கவைப்பதாக அமைதல்‌ வேண்டும்‌ என்பதே கல்வியாளர்கள்‌, 
பெற்றோர்‌. கல்வி நிறுவனங்களின்‌ எதிர்பார்ப்பாக அமைகின்றது. ஆசிரியர்கள்‌ பாட அலகுகளை மாணவர்களின்‌ 
தகமைக்கும்‌ இயல்புக்கும்‌ ஏற்ப வேறுபடுத்திக்‌ கொடுத்தல்‌ முக்கியமானதாக அமைகின்றது. கனடாவில்‌ ஒரு 
வகுப்பில்‌ உள்ளமாணவர்களின்‌ மொழி அறிவு பல்வேறு நிலைகளைக்‌ கொண்டூ கலப்பு நிலை கொண்டவையாக 
உள்ளன. இந்த நிலை உண்மையிலேயே ஆசிரியர்களுக்குச்‌ சவாலாக அமைகின்து. மாணவர்களை அவர்களின்‌ 
மொழி ஆற்றலுக்கேற்ப வகைப்டூத்திக்கொள்ளுதல்‌ வேண்டூம்‌. அதற்காக அவர்கள்‌ செய்யவேண்டிய பணி 
ஆரம்ப மதிப்பீடு செய்தல்‌ ஆகும்‌. ஆரம்ப மதிப்பீட்டின்‌ அடிப்படையில்‌ மாணவர்கள்‌ குழுக்களாகப்‌ பிரிக்கப்பட்டு 
அவர்களின்‌ தரத்திற்கேற்ற கற்றல்‌ உபகரணங்கள்‌ வழங்கப்படல்‌ வேண்டும்‌. எடுத்துக்காட்டாக குறிப்பிடப்பட்ட 
ஒரு பாட அலகினை பல்வேறு மட்டங்களில்‌ ஆக்கி மாணவர்களின்‌ தரத்திற்கேற்ப கற்பித்தலுக்கான 
திட்டத்தினை மேற்கொள்வதன்‌ வாயிலாக பயனுள்ள கல்வியை நல்கமுடியும்‌. 





@ 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


தமிழ்க்‌ கல்விக்குத்‌ தமிழ்‌ அமைப்புக்களின்‌ பங்களிப்பு 
முனைவர்‌ செ. ஸ்ரீதாஸ்‌ 
விரிவுரையாளர்‌, நிர்வாகப்‌ பொறுப்பாளர்‌, அண்ணாமலைக்‌ கனடா வளாகம்‌, ரொறொன்ரோ. 


கனடா ஒரு பல்லின பல்கலாச்சார HIG. ஒவ்வொரு இன மக்களும்‌ தத்தம்‌ இன, மத 
ஒழுக்கங்களைப்‌ பேணிப்‌ பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த ஒத்துழைப்பு நல்குவதுடன்‌ 
அதற்கான பண ஒதுக்கீடும்‌ செய்கிறது. அவரவர்‌ பண்பாட்டை இனம்‌ கண்டூ அவற்றின்‌ 
மேம்பாட்டிற்கான வசதிகளையும்‌ செய்து தருகின்றது. “மரபுத்‌ திங்கள்‌”, தீபாவளி, 
பொங்கல்‌ போன்ற பண்டிகைகளில்‌ அரச அங்கத்தவர்கள்‌ கலந்து கொண்டு தமது 
ஆதரவையும்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
மாணவர்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌, பாடசாலைகளில்‌ தமிழ்‌ வகுப்புக்கள்‌ | 

நடைபெற வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இவை தவிர, அரச ஆதரவில்‌, கல்விச்‌ 
சபையால்‌, சனிக்கிழமை காலை 9.00 மணி முதல்‌ 12.00 மணி வரை, தொடர்ந்து ்‌ 
மூன்று மணித்தியாலங்கள்‌ தமிழ்‌ வகுப்புக்கள்‌ நடாத்தப்படுகின்றன. சொந்த நாட்டில்‌ f,! 
உரிமை இழந்து, அரசியல்‌ அகதிகளாக இந்நாட்டிற்கு அடைக்கலம்‌ கோரி ' 
வந்தவர்களாகிய நாம்‌, நமது மொழி, கலை, பண்பாடூ முதலியவற்றைக்‌ கடைப்பிடிக்கவும்‌ கட்டிக்‌ காக்கவும்‌ 
அடுத்து வரும்‌ சந்ததிகளுக்கு எடுத்துச்‌ செல்லத்‌ தக்கதொரு தலைமுறையை உருவாக்கவும்‌ 
உரிமையுடையவர்களாகிறோம்‌. இதற்கு நாம்‌ அடைக்கலம்‌ புகுந்த இந்த நாட்டிற்கு என்றும்‌ நன்றியுள்ளவர்களாக 
இருக்கக்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌. 
தமிழ்க்‌ கல்விக்காக அரசு இத்தனை சலுகைகள்‌ செய்திருந்தும்‌, தமிழ்க்‌ கல்வியில்‌, தமிழ்‌ அமைப்புக்கள்‌ 
பங்கு கொள்ள வேண்டிய தேவை என்ன என்னும்‌ நியாயமான கேள்வி எழுகிறது? 

கல்விச்‌ சபை நடாத்தும்‌ தமிழ்‌ வகுப்புக்களில்‌ மாணவர்கள்‌ எண்ணிக்கை நாளுக்கு நாள்‌ குறைவடைவதால்‌ 
தமிழ்‌ வகுப்புக்கள்‌ மூடப்படுகின்றன. ஆசிரியர்கள்‌ பலர்‌ பணி நிறுத்தம்‌ செய்யப்படுகின்றனர்‌. தமிழ்‌ 
மாணவர்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியும்‌ அம்‌ மாணவர்களில்‌ செலவிடப்படாமலே போகிறது. 
இந்நிலைப்பாட்டிற்கு பொறுப்பாளிகள்‌ யார்‌? ஆசிரியர்களா? தமிழ்‌ மாணாக்கர்களா? அவர்களது பெற்றோர்களா? 
தமிழ்ச்‌ சமூகமா? 








1. கல்விச்சபையில்‌ பணிபுரியும்‌ ஆசிரியர்களின்‌ தரம்‌ பற்றிப்‌ பேசப்படுகிறது. 
2. பிரெஞ்சு மொழி வகுப்புக்களுக்குத்‌ தமது குழந்தைகளை அனுப்பும்‌ பெற்றார்‌ பலருக்குத்‌ தமது 
குழந்தைகளுக்குத்‌ தமிழ்‌ கற்றுத்‌ தரவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ குறைந்து கொண்டே வருகிறது. 
3. தமிழ்‌ வகுப்பிற்குச்‌ செல்லும்‌ மாணவர்களின்‌ தமிழ்‌ வளர்ச்சியில்‌ பெற்றாரின்‌ பங்கும்‌ 
எதிர்பார்க்கப்படுவது பலருக்குச்‌ சங்கடமாக அமைந்துவிடுகிறது. 
4. தமிழைக்‌ கற்பதனால்‌ என்ன பயன்‌ என்று எண்ணும்‌ பெற்றோர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவ்வாறான இழப்புக்களைச்‌ சமன்‌ செய்யும்‌ தேவை சமூகத்திற்கு இருக்கிறது. அதுவே “தமிழ்ப்‌ பூங்கா” 
போன்ற சமூக அமைப்புக்களின்‌ உருவாக்கத்திற்கும்‌ வளர்ச்சிக்கும்‌ காலாக அமைகிறது. 
1. இத்தகைய தனியார்‌ தாபனங்களால்‌ நடாத்தப்படும்‌ வகுப்புக்களில்‌ தமிழ்க்‌ கல்வியில்‌ அதிக 
அக்கறை எடூத்துக்‌ கொள்ளப்படுகிறது. 
2. தமிழை இரண்டாம்‌ மொழியாகக்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌ மாணவன்‌ ஒருவன்‌, 
உ. பேசுதல்‌ - அம்மொழியைப்‌ பேசவும்‌ (oral production) கேட்கவும்‌ (oral comprehension) கற்றுக்‌ 
கொள்கிறான்‌. 
* எழுதுதல்‌ - எழுத்துகளை இனம்‌ கண்டூ மனதில்‌ பதிய வைத்து எழுதுவதில்‌ தன்னை ஈடூபடுத்திக்‌ 
கொள்வதுடன்‌ (written comprehension) ஆக்கங்களை உருவாக்கவும்‌ (written Production) முனைகிறான்‌. 


உ வாசித்தல்‌ - அம்மொழிப்‌ பாடங்களைப்‌ படிக்கவும்‌, படித்தவற்றைத்‌ தன்னுள்‌ அசைபோட்டூப்‌ பார்த்துக்‌ 





கொள்ளவும்‌ அவற்றைப்‌ புரிந்து கொள்ளவும்‌ (Reading comprehension) முயல்கிறான்‌. 


ஓ 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


மேலே கூறப்பட்ட இத்தனை கூறுகளையும்‌ தாய்‌ மொழியை இரண்டாம்‌ மொழியாகக்‌ கற்கும்‌ ஒரு 
சிறுவனுக்குக்‌ கற்கும்‌ போது ஏற்படக்கூடிய இடையூறுகள்‌ பல. 


௪ 


தூய்‌ மொழியை ஏன்‌ கற்கவேண்டும்‌ என்ற கேள்விக்கு அவனுக்கு உரிய புதில்‌ 

கொடுக்கப்பட வேண்டும்‌. 

அந்த மொழியைக்‌ கல்லாமையால்‌ அவனுக்கு ஏற்படக்கூடிய இழப்புக்கள்‌ எவை என்பது 
அவனுக்குப்‌ புரிய வைக்கப்படவேண்டும்‌. 

அவன்‌ தனது அடையாளத்தைத்‌ தொலைத்து விடாது பார்க்கும்‌ பொறுப்பு அவனது ஆசிரியரையும்‌ 
பெற்றாரையும்‌ சார்ந்தது. 

ஏனைய இன மக்களின்‌ முன்னால்‌ தன்னை இன்னான்‌ என்று அடையாளப்‌ படுத்திப்‌ 
பெருமைப்படூவதற்கு உரிய தகவல்கள்‌ அவனுக்குத்‌ தெளிவுபடூத்தப்படவேண்டும்‌. 

தன்‌ தாய்‌ மொழியின்‌ அடிப்படைப்‌ பண்புகளான தொன்மை, இலக்கியம்‌, கலை, பண்பாடூ 
முதலியவற்றை அவன்‌ அறிந்து கொள்ள வகை செய்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 

பல்லின பல்கலாச்சார நாடொன்றில்‌ ஏனைய இன மக்களுடன்‌ இணைந்து பழகுவதற்கு வாய்ப்பாகத்‌ 
தன்‌ பண்பாடூ பற்றிய விழிப்புணர்வு அவனுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 


மாணவனுக்கு மிக முக்கியமான இத்தனை தகவல்களையும்‌ புகட்டவல்ல கல்வி அறிவும்‌ இனப்பற்றும்‌ 
பொறுப்பும்‌ மிக்க ஆசிரியர்களை இனம்‌ கண்டு இணைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


தனியார்‌ கல்லூரிகள்‌ எதிர்‌ நோக்கும்‌ இடர்ப்பாடுகள்‌: 


மேலே ஆராயப்பட்ட தகவல்களின்‌ பின்னணியில்‌ தமிழ்க்கல்வி தனியார்‌ மயப்படுத்தப்படுவதில்‌ உள்ள 
இடர்ப்பாடுகள்‌ ஏராளம்‌. 


ச 


Vv 





தமிழ்க்‌ கல்வி அரச பொறுப்பில்‌ இருக்கும்‌ வரை அதனைக்‌ கொண்டூ நடத்தும்‌ பொருளாதாரப்‌ பொறுப்பு 
அரசினைச்‌ சார்ந்தது. ஆசிரியர்கள்‌ ஊதியம்‌, பாடநூற்கள்‌, முதலான தேவைகள்‌, கல்வி 
கற்பிப்பதற்கான இடம்‌ முதலிய முக்கியமான பெரும்‌ செலவினங்கள்‌ அரச பொறுப்பிலேயே 
இருக்கின்றன. 

இவற்றைத்‌ தனியார்‌ தாபனங்கள்‌ இனத்தின்‌ மேலும்‌ மொழியின்‌ மேலும்‌ கொண்ட பற்றுக்‌ காரணமாகத்‌ 
தன்னார்வத்‌ தொண்டர்கள்‌ உதவியுடன்‌ நடத்துவதற்கு முன்வருகின்றன. ஆனால்‌, தன்னார்வத்‌ 
தொண்டர்களுக்கும்‌ தத்தமக்கெனக்‌ குடும்பம்‌ முதலாய அடிப்படைக்‌ கடமைகளும்‌ தேவைகளும்‌ 
இருப்பதனால்‌ அவர்கள்‌ தேவைகளை ஓரளவுக்காவது ஈடூ செய்ய வேண்டிய கட்டாயம்‌ தனியார்‌ 
தாபனங்களுக்குப்‌ பெரும்‌ பிரச்சனையாக இருக்கிறது. இதற்காக வேறு நிதி திரட்டூம்‌ வழி வகைகளை 
நாடவேண்டி வருகிறது. 


நிதி சேகரிக்கும்‌ வழிவகைகள்‌ அத்துணை இலகுவானவையாக இல்லை. 


1. கல்விச்‌ சபையினால்‌ நடாத்தப்படும்‌ இலவச வகுப்புகளுக்கு எதிராக மாணவர்களிடம்‌ கட்டணம்‌ 
அறவிடவேண்டிய நிலை உருவாகிறது. 


2. நிதி உதவும்‌ அரச தாபனங்களிடம்‌ நிதி உதவிக்குச்‌ செல்ல வேண்டியுள்ளது. அவற்றிற்குரிய 
கட்டுப்பாடுகள்‌ ஏராளம்‌. உதவிக்கும்‌ உத்தரவாதம்‌ இல்லை. 


1. நிதி சேர்ப்பதற்கான பிற வழி வகைகளை நாடூவது பெரும்‌ பயனுள்ளதாக இல்லை. 
2. இத்தனைக்கும்‌ மத்தியில்‌ போட்டியில்‌ எதிர்நீச்சல்‌ போடவேண்டியுள்ளது. 


3. மேலதிகமாகப்‌ பெற்றார்கள்‌ பிள்ளைகளின்‌ தமிழ்‌ கற்றலில்‌ அக்கறையுள்ளவர்களாக, துணை 
நிற்பவர்களாக உதவி செய்பவர்களாக இருக்கவேண்டும்‌ என்று எதிர்பார்ப்பது பெற்றோருக்குச்‌ சிறிது 
வில்லங்கமாக இருக்கிறது. 


இவை அனைத்தையும்‌ கடந்த நிலையில்‌ இந்‌ நிறுவனங்கள்‌ நிலைபெற்று நிற்பது தமிழ்‌ மொழியின்‌ 
ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்குத்‌ தேவையாக அமைகிறது. 


ம 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


தமிழ்க்கல்வியில்‌ புதிய அணுகுமுறை 
சு.இராசரத்தினம்‌ 


“தமிழ்ப்பூங்கா” தனது 20ம்‌ ஆண்டு நிறைவையொட்டி வெளியிட இருக்கும்‌ “கதம்பம்‌” 
என்னும்‌ ஆண்டூமலர்‌ மூலம்‌ எமது வாழ்த்துக்களைத்‌ தெரிவிப்பதுடன்‌. பெற்றோர்களாகிய 
உங்களுடன்‌ தொடர்பு கொள்வதிலும்‌ மகிழ்ச்சி அடைகிறோம்‌. 


மனமொத்த தம்பதிகளாய்த்‌ தமது வாழ்நாள்‌ முழுவதையும்‌ கல்விக்காகவும்‌, சமூக 
மேம்பாட்டுக்காகவும்‌ அயராது பாடூபட்டுவருவதுடன்‌ கனடாவில்‌ இந்நிறுவனத்தை தொடங்கி 
இடைவிடாது செய்துவரும்‌ அளப்பரிய சேவைக்குக்‌ கனடாத்‌ தமிழ்ச்சங்கத்தின்‌ சார்பில்‌ 
எமது நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 





சரியான பார்வையுடன்‌ பயணிக்கும்‌ இத்தம்பதிகளின்‌ கைகளை வலுவாக்கிப்‌ பயன்பெற வேண்டியது அறிவார்ந்த 
தமிழ்ச்சமூகத்தின்‌ கடமையாகும்‌. 


உலகின்‌ முன்னோடி மொழிகளில்‌ ஒன்றாகத்‌ தமிழ்மொழி திகழ்கின்றது. உலகம்‌ முழுவதும்‌ பேசுவோருள்ள 
மொழி. இணையத்தின்‌ வழி கருத்துப்‌ பரிமாற்றம்‌ செய்து கொள்வதற்கும்‌ ஏதுவாகத்‌ தமிழ்மொழி 
அமைந்துள்ளது. இத்துணைச்‌ சிறப்பு வாய்ந்த இத்தமிழ்மொழியில்‌ கற்றல்‌. கற்பித்தல்‌ நடவடிக்கைகள்‌ உலகம்‌ 
முழுவதும்‌ நடைபெறுகின்றன. தமிழ்மொழியைப்‌ போதிக்கும்‌ ஆசிரியர்களுக்குப்‌ பலதரப்பட்ட அணுகுமுறைகள்‌ 
அமைந்திருப்பது சாலச்‌ சிறந்ததாகும்‌. போதனா முறையில்‌ அண்மைய காலமாகப்‌ பல மாற்றங்கள்‌ ஏற்பட்டு 
வருகின்றதை நாம்‌ அறிவோம்‌. அந்த மாற்றங்களுக்கு ஏற்பத்‌ தங்களைத்‌ தயார்‌ செய்துகொள்ள வேண்டிய 
கடமைப்பாடு ஒவ்வொரு ஆசிரியருக்கும்‌ இருக்கவேண்டியது அவசியமாகும்‌. 





கல்வியினைப்‌ புரிதல்‌ என்னும்‌ “பண்புடன்‌” ஆசிரியர்‌ வழிகாட்டக்‌, கற்கும்‌ மாணவர்‌ “நாடல்‌' என்னும்‌ 
விருப்பமுடன்‌, “தேடல்‌” என்னும்‌ நிலைகொண்டு “தெளிதல்‌” என்னும்‌ நிலை காண முயல வேண்டும்‌. 
இந்நிலையை மாணவர்‌ அடைய முக்கியமானவை இரண்டு: முதலாவது மாணவர்கள்‌ மனவிருப்புடன்‌ 
கற்கவரவேண்டூம்‌. இரண்டாவது தமிழ்மொழியைக்‌ கற்பதனால்‌ அடையும்‌ நன்மைகளை நன்கு புரிந்திருத்தல்‌ 
வேண்டும்‌. 





இன்று தமிழ்மொழியை ஒருபகுதித்‌ தமிழ்ப்‌ பிள்ளைகள்‌ கற்பதில்லை. அதற்கு அடிப்படைக்‌ காரணம்‌ 
தமிழ்மொழியை எமது பிள்ளைகள்‌ கற்பிப்பதனால்‌ என்ன பயனை அடையப்‌ போகிறார்கள்‌ என்பதனைப்‌ 
பெற்றோர்கள்‌ அறியாதிருப்பதேயாகும்‌. கற்க வேண்டூம்‌ என்னும்‌ நோக்கோடூ கற்கவரும்‌ பிள்ளைகளில்‌ ஒரு 
பகுதியினர்‌ நாளடைவில்‌ தமிழ்மொழி கற்றலைத்‌ துறந்து விடுகின்றனர்‌. காரணம்‌ கற்பித்தல்‌ இலகுவானதாக, 
சுவை கொண்டதாக மாணவர்‌ விருப்புடன்‌ கற்கக்கூடியவாறு அமையாதிருப்பதேயாகும்‌. 


தமிழ்மொழியைப்‌ பெற்றோராகிய நாம்‌ கற்கும்போது எமக்குக்‌ கடினமாக இருந்ததா? எமக்குப்‌ புரியாது 
இருந்ததா? நாம்‌ தமிழ்மொழியைக்‌ கற்க வெறுப்படைந்தோமா? பெரும்பகுதிப்‌ பெற்றோராகிய, எமது பதில்‌ 
இல்லை என்பதே! ஆனால்‌ எமது பிள்ளைகளுக்கு ஏன்‌ கடினமாக உள்ளது? என்பதைச்‌ சிந்திப்போமானால்‌ 
- எமக்குத்‌ தமிழ்மொழி முதல்மொழி, எம்‌ பிள்ளைகளுக்கு இரண்டாவதுமொழி என்பதேயாகும்‌. 


எனவே எமது கற்பித்தல்முறை இரண்டாவது மொழிக்குரியதாக அமைய வேண்டும்‌. உலகில்‌ உள்ள பல 
மொழிகளும்‌ அம்மொழிகளைப்‌ பேச, புரிந்துகொள்ள முடியாதவர்களுக்கென கற்பித்தல்‌ முறைகளைக்‌ 
(இரண்டாவது மொழி கற்பித்தல்‌ முறை) கொண்டுள்ளன. ஆனால்‌ தமிழ்மொழியைப்‌ பெற்றோர்களாகிய நாம்‌ 
கற்ற முறைப்படியே, ஆனால்‌ பல யுக்திகளைப்‌ பயன்படுத்திக்‌ கற்பித்து வருகிறோம்‌. அதனாலேதான்‌ 
எம்பிள்ளைகள்‌ கற்பதற்குச்‌ சிரமப்படுகிறார்கள்‌, வெறுப்பும்‌, சலிப்பும்‌ அடைகிறார்கள்‌. இந்நிலை நீங்கவேண்டுூம்‌ 
என்பதனைக்‌ கவனத்தில்‌ கொண்டூ ஐரோப்பியர்கள்‌ இரண்டாவது மொழியாகத்‌ தமது மொழிகளைக்‌ 
கற்பிப்பதற்காகக்‌ கொண்டுள்ள அடிப்படைத்‌ தத்துவங்களை. நாமும்‌ நன்கு கற்றுக்‌ கொண்டும்‌, தமிழ்மொழியின்‌ 
இயங்கு நிலையை நுணுக்கமாக ஆராய்ந்தும்‌ எமக்கான கற்பித்தல்முறை உருவாக்கப்படல்‌ வேண்டும்‌. 
அவ்வாறான கற்பித்தல்‌ முறையை நாம்‌ உருவாக்கியுள்ளோம்‌. அதன்வழி “படிமுறைத்தமிழ்‌” என்னும்‌ 
பாடப்பயிற்சி நூல்களை ஆக்கியுள்ளோம்‌. 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


தமிழ்மொழி கற்பித்தலின்போது நாம்‌ கவனத்திற்‌ கொள்ளவேண்டியவை. 


. (1) எழுத்துக்களின்‌ ஒலி அமைப்பில்‌ உள்ள வேறுபாட்டை மாணவர்கள்‌ புரிந்து கொள்ளலும்‌, சரியான வகையிற்‌ 


பயன்படுத்தலும்‌ 
எ.காட்டாக ல. OT, ழ, ன, ண, ர, ற போன்றவை. 


(2) நன்கு வாசிக்கப்பயிற்சி பெற்ற பின்பும்‌. மாணவர்கள்‌ தாம்‌ வாசித்த சொற்களின்‌, வாக்கியங்களின்‌ பொருளை 
உணர்ந்துகொள்ள முடியாதிருப்பது - இக்குறைபாட்டைத்‌ தீர்க்க சொற்களஞ்சியம்‌ - வளர்ப்போம்‌” என்னும்‌ 
பயிற்சி உருவாக்கப்பட்டூள்ளது. 


(3) மாணவர்கள்‌ எவ்வளவு முயன்றாலும்‌ தம்மால்‌ எழுத்துப்பிழைகளைத்‌ தவிர்க்க முடியாது 
வெறுப்படைகின்றனர்‌. இதனைப்போக்க “அசைகள்‌” “உருபன்கள்‌” முறையில்‌ (Phoenix method) பாட, பயிற்சி 
நூல்களை உருவாக்கியுள்ளோம்‌. 


(4) வாக்கிய அமைப்புமுறை உட்பட எழுத்துகளின்‌ சொற்களின்‌ சேர்க்கை போன்ற இன்னோரன்னவற்றில்‌ 
தேர்ச்சி பெற “மொழியாற்றல்‌ என்னும்‌ நூலையும்‌” உருவாக்கியுள்ளோம்‌. இப்புதியவழி கற்பித்தல்‌ 
முறைகளைக்கொண்ட இந்நூல்களின்‌ வழிக்கற்றல்‌ மாணவர்களுக்கு இலகுவாக அமையும்‌ என நம்புகிறோம்‌. 


மேலும்‌ பாடநூலின்‌ கருப்பொருளாகத்தமிழர்‌ வாழ்வியல்‌ / பண்பாட்டுக்கு முக்கிய இடம்‌ அளிக்கப்பட்டுப்‌ 
படிமுறைத்தமிழ்‌ பாடநூல்கள்‌ ஆக்கப்பட்டுள்ளன. 


தமிழ்மொழியை வீட்டு மொழியாகக்‌ கொண்டிராத, தமது நாளாந்த கல்வியைப்‌ பிறமொழியிற்‌ கற்றுவரும்‌ 
தமிழ்மொழியை முறையாகப்‌ பேசமுடியாது இருக்கும்‌ எம்‌ சந்ததியினருக்கு இரண்டாம்மொழியாகத்‌ தமிழைக்‌ 
கற்பிப்பதற்கான கற்பித்தல்‌ முறை தேவை என்பதை உணர்ந்துள்ள நாம்‌ இப்புதிய கற்பித்தல்‌ முறையை 
உருவாக்கியுள்ளோம்‌. எனவே தமிழ்மொழியைப்‌ பேசவோ. எழுதவோ தெரியாதவர்கள்‌ இக்கற்பித்தல்‌ முறைவழி 
இலகுவில்‌ கற்றுப்பயன்‌ பெறுக. 





“தமிழின்‌ வாழ்வே தமிழரின்‌ வாழ்வு” 


ஒற்றுமை 


ஒற்றுமை உலகில்‌ அமைதிதரும்‌! 
ஓற்றுமை உயர்ந்த பண்பாகும்‌!! 

ஒற்றுமை காக்கப்‌ பழகிடுவோம்‌! 
ஒருவரை ஒருவர்‌ மதித்திடுவோம்‌!! 


வீட்டில்‌ நாட்டில்‌ வெளியிடத்தில்‌ 

விருப்புடன்‌ ஒற்றுமை காத்திடுவோம்‌! 
ஏட்டிற்‌ கற்கும்‌ ஒற்றுமையை 

என்றும்‌ வாழ்விற்‌ கடைப்பிடிப்போம்‌!! 
பிழைகளைத்‌ தூக்கிப்‌ பிடிக்காது 

பெருமன தோடூ நடந்திடுவோம்‌! 


இளையவர்‌ நாங்கள்‌ ஒற்றுமையை 

என்றும்‌ பேணப்‌ பழகிடுூவோம்‌! 
வெற்றிகள்‌ தந்திடும்‌ ஒற்றுமையை 

வேற்றுமை போக்கிடும்‌ ஒற்றுமையை 
நற்புகழ்‌ தந்திடும்‌ ஒற்றுமையை 

நாங்கள்‌ பேணிக்‌ காத்திடுவோம்‌! 


- அருள்மணி 


& 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


மாணவர்கள்‌ தமிழ்மொழியைக்‌ கற்றுக்கொள்வதில்‌ கணினியின்‌ பங்கு 
வல்லிபுரம்‌ சுகந்தன்‌ 


உலகெலாம்‌ கணினிம௰மாகிக்‌ கொண்டிருக்கும்‌ இன்றைய நவீன காலத்தில்‌, 
மாணவர்களின்‌ கற்கை முறைகளும்‌ கணினியூடானதாக மாறிவருவதனை 
அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. உலகின்‌ தொன்மைமிக்க மொழிகளில்‌ ஒன்றான 
கன்னித்தமிழும்‌, முத்தமிழுடன்‌ நான்காம்‌ தமிழாய்க்‌ கணித்தமிழையும்‌ 
உருவாக்கிவிட்டிருக்கும்‌ நிலையில்‌, மாணவர்கள்‌ தமிழ்மொழியைக்‌ கற்பதில்‌ 
கணினித்துறையானது எவ்வாறெல்லாம்‌ பங்குவகிக்கின்றது என்பதனை இக்கட்டுரை 
நோக்குகின்றது. 


தமிழ்மொழியைக்‌ கற்கும்‌ மாணவர்களாக மழலைகள்‌ முதல்‌ முதியோர்‌ வரை 
காணப்படுகின்றனர்‌. தமிழ்மொழியில்‌ பாலர்பாடம்‌ கற்கும்‌ சிறார்கள்‌ தொடங்கி 
முனைவர்ப்‌ பட்டத்திற்கான ஆய்வுகளில்‌ ஈடூபடூம்‌ ஆராய்ச்சி மாணவர்கள்‌ வரை, 
அவர்களின்‌ தமிழ்மொழிக்‌ கற்கைக்குக்‌ கணினியும்‌ அதனுடன்‌ இணைந்த 
இணையவுலகும்‌ பெரும்பங்களிப்பினை ஆற்றிவருகின்றன. 





சிறார்கள்‌ (தொடக்கநிலை) தமிழ்மொழியைக்‌ கற்பதில்‌ கணினியின்‌ பங்கு: 

இன்றைய நாட்களில்‌ சிறுபிள்ளைகள்கூடக்‌ கணினியிலும்‌ அலைபேசிகளிலுமே தமது பெருமளவு நேரங்களைச்‌ 
செலவிடூகிறார்கள்‌. அதிலும்‌, பெருமளவிலான சிறுவர்கள்‌ கார்ட்டூன்‌ பார்ப்பதிலும்‌ கணினி வினையாட்டூக்களை 
விளையாடூவதிலுமே அதிக ஆர்வம்‌ காட்டுகின்றனர்‌. அநேகமான கார்ட்டூன்களும்‌ விளையாட்டுகளும்‌ 
வேற்றுமொழிகளிலேயே அமைந்திருக்கின்றமை கண்கூடு. 


தாயகத்தில்‌ தாய்மொழிக்கல்வி நடைமுறையில்‌ இருப்பதால்‌ அங்கே வசிக்கும்‌ தமிழ்ச்சிறார்களுக்கு நாளாந்த 
அலுவல்களுக்குத்‌ தேவையான தமிழ்மொழியறிவினைப்‌ பெற்றுக்கொள்வதில்‌ சிக்கல்கள்‌ ஏதும்‌ கிடையாது. 
ஆயினும்‌ புலம்பெயர்ந்து வசிக்கும்‌ தமிழ்ச்சிறார்கள்‌ வேற்றுமொழிக்கல்வியில்‌ தங்கள்‌ கற்கைகளைத்‌ 
தொடரவேண்டியிருப்பதாலும்‌., அவர்கள்‌ வேற்றுமொழியினைச்‌ சேர்ந்த சிறார்களுடனேயே அதிகம்‌ 
பழகவேண்டியிருப்பதாலும்‌ அவர்களிடம்‌ தமிழ்மொழிப்பாவனை மிகவும்‌ குறைவாகவே காணப்படூகின்றது. 


எடுத்துக்காட்டாக கனடாவில்‌ வசிக்கும்‌ பெரும்பான்மையான தமிழ்ச்சிறார்களும்‌ ஆங்கிலத்திலோ அல்லது 
பிரெஞ்சு மொழியிலோ தம்பாடசாலைக்‌ கல்வியைக்‌ கற்பதால்‌, அவர்களின்‌ நாளாந்த வாழ்வில்‌ அவர்கள்‌ 
அம்மொழிகளையே பெருமளவில்‌ பயன்படூத்துகின்றனர்‌. மேலும்‌ அவர்கள்‌ தொலைக்காட்சியில்‌ விரும்பிப்‌ 
பார்க்கும்‌ கார்ட்டூன்கள்‌ ஆங்கிலமொழியிலோ அல்லது பிரெஞ்சுமொழியிலோ அமைந்தவையாகவே 
காணப்படுகின்றன. இவற்றால்‌ நடைமுறையில்‌ அச்சிறார்களுக்குத்‌ தமிழ்மொழிப்பரிச்சயம்‌ அரிதாகிவிடூகிறது. 


எனினும்‌ கணினிகளில்‌ இணையத்தொடர்புகள்‌ வந்தபின்னர்‌, இந்தியா, இலங்கை. மலேசியா. சிங்கப்பூர்‌ போன்ற 
நாடுகளில்‌ குழந்தைகளைக்‌ கவரும்‌ வகையில்‌ உருவாக்கப்படும்‌ தமிழ்க்‌ கார்ட்டூன்களையோ அல்லது 
சிறார்களுக்கான தமிழ்மொழிமூலமான நிகழ்ச்சிகளையோ பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்‌ கிட்டியுள்ளதால்‌. 
புலம்பெயர்தேசங்களில்‌ வசிக்கும்‌ சிறார்களுக்கும்‌ தமிழ்மொழியுடனான பரிச்சயம்‌ அதிகரித்திருக்கின்றது. 
யூரியூப்‌ (www.youtube.com) போன்ற காணொளி இணையத்தளங்களில்‌ சிறார்களைக்‌ கவரக்கூடிய ஏராளமான 
தமிழ்க்கார்ட்டுன்கள்‌ கிடைப்பதால்‌, அவற்றைப்‌ பார்வையிடூவதனூடாகவும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
தமிழ்மொழியறிவினை வளர்த்துக்கொள்ளக்‌ கூடியதாக உள்ளது. 


அத்துடன்‌ சிறார்கள்‌ எளியமுறையில்‌ தமிழ்மொழியைக்‌ கற்பதற்கு ஏற்றவாறான இணையத்தளங்கள்‌ 
தமிழ்மொழியில்‌ மட்டுமன்றி ஆங்கிலமொழியிலும்‌ கிடைக்கின்றன. அத்துடன்‌ தமிழ்மொழியை இலகுவாகவும்‌ 
ஆர்வத்துடனும்‌ கற்றுக்கொள்ளும்‌ வகையிலான பல மென்பொருட்களும்‌ இப்போது இணையத்தில்‌ கிடைக்கின்றன. 


மேலும்‌ இப்போது மிகக்குறைந்த செலவில்‌, கணினியிலோ அல்லது திறன்பேசியிலோ. தாயகத்தில்‌ இருக்கும்‌ 
உறவுகளுடன்‌, பார்த்துக்கொண்டே உரையாடக்கூடியதாய்‌ இருப்பதால்‌, புலம்பெயர்தேசங்களில்‌ வசிக்கும்‌ 
சிறார்கள்‌, தாயகத்தில்‌ இருக்கும்‌ தம்வயதொத்த உறவுகளுடன்‌ அதிகநேரம்‌ உரையாடக்கூடியதாயிருப்பதும்‌ 
அவர்களுக்குத்‌ தமிழ்மொழியின்‌ பரிச்சயத்தை அதிகரிக்க உதவுகின்றது. 


@ 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


ஏனையோர்‌ தமிழ்மொழியைக்‌ கற்பதில்‌ கணினியின்‌ பங்கு: 

ஏனையோர்களென்று இங்கே கருதுவுது ஆகக்குறைந்தது தமிழ்மொழியில்‌ சரளமாக எழுதவும்‌ வாசிக்கவும்‌ 
உரையாடவும்‌ தெரிந்தவர்களையாகும்‌. இவர்கள்‌ தங்கள்‌ தமிழ்மொழியறிவினை வளர்த்துக்‌ கொள்வதற்காக 
ஏராளமான இணையத்தளங்கள்‌ இணையத்தில்‌ கொட்டிக்கிடக்கின்றன. அவை மட்டுமன்றி சில 
இணையத்தளங்களில்‌ தமிழ்மொழியானது இணையவகுப்பறைகள்‌ மூலமாகவும்‌ கற்பிக்கப்படுகின்றது. 
இவ்வாறான இணையத்தளங்களில்‌ முதன்மையாக விளங்குவது தமிழ்‌ இணையக்‌ கல்விக்‌ கழகம்‌ 
(www.tamilvu.org) ஆகும்‌. இத்தளத்தில்‌ மழலைக்கல்வி, சான்றிதழ்க்‌ கல்வி, மேற்சான்றிதழ்க்‌ கல்வி, 
பட்டயப்படிப்பு, மேற்பட்டயப்படிப்பு, பட்டப்படிப்பு ஆகிய தமிழ்மொழிக்‌ கற்கைநெறிகள்‌ இணையம்‌ வழியாகக்‌ 
கற்பிக்கப்படுகின்றன. சில பாடங்கள்‌ இணையவகுப்பறைகள்‌ ஊடாகவும்‌ நடத்தப்படுகின்றன. 

இணைய  வகுப்பறைகளினூடாகக்‌ கல்விகற்பதால்‌ பல்வேறுவகையான நன்மைகளை மாணவர்கள்‌ 
பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றில்‌ சில கீழே தரப்பட்டுள்ளன. 





1) குறைந்த செலவில்‌ கற்றுக்கொள்ள முடிகிறது 
2) பாடங்கள்‌, உரைவடிவம்‌. ஒலிவடிவம்‌ காணொளிவடிவம்‌ போன்றவற்றில்‌ கிடைப்பதுடன்‌ 
இருவழித்தொடர்பினூடாகவும்‌ (interactive) கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன 


3) மாணவர்கள்‌ தங்களுக்கு விரும்பிய நேரத்தில்‌ கற்றுக்கொள்ள முடிகிறது 


4) விளங்காத பகுதிகளையோ தவறவிடப்பட்ட பகுதிகளையோ மீண்டூம்மீண்டும்‌ கேட்பதனூடாக தமது 
கற்கைநெறிகளை முற்றாக விளங்கிக்கொள்ள முடிகிறது. 


5) கற்கைநெறிக்கு மேலதிகமான தகவல்களையும்‌ தரப்பட்டிருக்கும்‌ இணையத்‌ தொடுப்புகள்‌ ஊடாகவோ 
இணையத்‌ தேடல்‌ ஊடாகவோ உடனுக்குடன்‌ அறிந்துகொள்ள முடிகிறது. 


6) மேலதிக விளக்கங்களையோ  சந்தேகத்திற்குரியவற்றிற்கான பதில்களையோ தொடர்புடைய 
மின்னஞ்சல்க்குழுக்களினூடாகவும்‌ பெற்றுக்கொள்ளக்‌ கூடியதாக இருக்கிறது 


7) தேடல்களினூடாக மாணவர்களின்‌ அறிவுத்திறனும்‌ ஆய்வுச்சிந்தனையும்‌ வளர்கின்றன 
8) உலகின்‌ எந்தப்‌ பாகத்திலிருந்தாலும்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. 
9) தகவல்களை இலகுவாகத்‌ திரட்டவும்‌ சேமிக்கவும்‌ முடிகிறது 


மேலும்‌, தமிழ்க்கணிமையாளர்களால்‌ இப்போது கணினியில்‌ தமிழ்மொழிக்கு, ஓரளவு வினைத்திறன்‌ உள்ள 
எழுத்துப்பிழை திருத்திகளும்‌ சந்திப்பிழை திருத்திகளும்‌ உருவாக்கப்பட்டுவிட்டன. இவற்றின்மூலம்‌ 
தமிழ்மொழியைப்‌ பிழையின்றி எழுதமுடிகிறது. விரைவில்‌ வினைத்திறன்‌ மிக்க இலக்கணப்‌ பிழைதிருத்திகளும்‌ 
வந்துவிடும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. அப்போது எல்லா மாணவர்களாலும்‌ தமிழ்மொழியில்‌ இலக்கணப 
்‌ பிழையின்றி இலகுவாக எழுதக்கூடியதாகவிருக்கும்‌. அத்துடன்‌ கூகிள்‌, முகநூல்‌ போன்ற மாபெரும்‌ இணைய 
நிறுவனங்கள்‌ தானியங்கி மொழிபெயர்ப்பினைத்‌ தமிழுக்கும்‌ வழங்குகின்றன. கூகிளின்‌ மொழிபெயர்ப்பினைப்‌ 
பயன்படூத்துவதனூடாக வேற்றுமொழிகளில்‌ உள்ள தரவுகளையும்‌ தமிழில்‌ மிகஇலகுவாக மொழிபெயர்த்து 
அறிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதும்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


இவைமட்டூமன்றி இதுவரை காலமும்‌ தமிழ்மொழியில்‌ அச்சேறக்கூடமுடியாத நிலையில்‌ காணப்பட்ட 
ஓலைச்சுவடிகள்‌ தொடங்கி அச்சேற்றப்பட்ட பழந்தமிழ்நூல்கள்‌, இதுகாலவரையில்‌ வெளியான புத்தகங்கள்‌. 
பத்திரிகைகள்‌, மலர்கள்‌, இதழ்கள்‌ என அனைத்துமே இன்று எண்ணிம மயமாக்கப்பட்டு இணையத்தில்‌ 
கிடைக்கின்றன. மதுரைத்திட்டம்‌, நூலகம்‌, தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌ போன்ற இணையத்தளங்களின்‌ 
உதவியினால்‌, தமிழ்மொழியில்‌ சாதாரண மாணவர்கள்‌ மட்டூமன்றி தமிழ்மொழியில்‌ தம்‌ முனைவர்ப்பட்ட 
ஆய்வினை மேற்கொள்ளும்‌ மாணவர்கள்‌ கூட ஏராளமான பயன்களைப்‌ பெற்றுக்கொள்கின்றனர்‌. அவர்களின்‌ 
ஆய்வுகளும்‌ சிந்தனைகளும்‌ மீண்டும்‌ கணித்தமிழிற்கே திரும்பி வருவதால்‌ கணித்தமிழும்‌ வளர்கின்றது. 
அதனால்‌ தமிழ்மொழியினைக்‌ கற்கும்‌ மாணவர்கள்‌ கணினியினால்‌ பெறும்‌ பயனும்‌ அதிகரிக்கின்றது. 


எனவே இன்றைய கணினியுகத்தில்‌, மாணவர்கள்‌ தமிழ்மொழியினைக்‌ கற்றுக்‌ கொள்வதில்‌ கணினியானது 
இன்றியமையாததொன்றாக விளங்குகின்றது என்பது வெள்ளிடைமலை. “நீரின்றி அமையாது உலகு” என்ற 
வள்ளுவர்‌ இன்றிருந்தால்‌ “கணினியின்றி அமையாது கல்வி” என்று பாடியிருப்பாரோ என்னவோ! 


& 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


பாதுகாப்பான தளம்‌ அமைத்தல்‌ 
முனைவர்‌. பார்வதி கந்தசாமி 


குழந்தைகள்‌ நம்பிக்கை நட்சத்திரங்கள்‌. குழந்தைகள்‌ வளர்ந்து பால்ய 
வயதை அடையும்‌ வரையும்‌ அவர்களை அன்பாக அரவணைத்து வளர்ப்பதில்‌ 
பெற்றாரின்‌ பங்கு மிகவும்‌ முக்கியமானது. வண்டி ஓடும்போது அச்சாணி 
முக்கியமானது. அதனைச்‌ செலுத்துபவரும்‌ அதனை இழுத்துச்‌ செல்லும்‌ 
காளைகளும்‌ வண்டி ஒழுங்காக ஓடூவதற்கான காரணிகளாகும்‌. காளைகளை 
நேர்ப்பாதையிற்‌ செலுத்தும்போது அவை இழுத்துக்கொணடு ஓடூவதைப்‌ 
பார்த்திருக்கிறோம்‌. சில காளைகள்‌ இழுத்துச்‌ சென்று படூத்தும்விடும்‌. அவற்றை 
எழுப்பி நுகத்தில்‌ நேராக நிற்க வைப்பது பெரிய கஸ்டமாகப்‌ போய்விடும்‌. 
படுத்தகாளையை நுகத்திற்குக்‌ கொண்டுவந்து செல்ல வேண்டிய இடத்திற்குச்‌ 
செலுத்தவும்‌ ஓட்டுநர்‌ எவ்வளவோ அல்லற்படூகிறார்‌. இதுபோலத்தான்‌ : 
பிள்ளைகளை நேர்ப்பாதையில்‌ செல்ல வைப்பதும்‌ மிகவும்‌ கடினமானது. மாட்டு ae 
வண்டியின்‌ காளையைவிடப்‌ பன்மடங்கு பெரியது. 
குழந்தைகள்‌ வளர்வதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கவேண்டியது பெற்றார்‌ கடமை மட்டூமல்ல 
ஆசிரியர்‌, சமூகத்தவர்‌ எல்லோரதும்‌ கடமையுமாகும்‌. அதுமாத்திரமன்றி அரசின்‌ கடமையுமாகும்‌. பிறக்கும்‌ 
முன்னரே குழந்தைகள்‌ வயிற்றில்‌ வளர்வதற்கான இடம்‌ பாதுகாப்பானதாக இருக்கவேண்டும்‌. தாய்‌ இனிய 
உணவுகள்‌ உண்டு. வன்முறையற்ற கணவனின்‌ காதலாலும்‌ உற்றார்‌ உறவினரின்‌ அரவணைப்புடனும்‌ யுத்தம்‌ 
அற்ற சூழலில்‌ அரச பயங்கரவாதம்‌ இல்லாத நிலையில்‌ வளரும்போது குழந்தை சுகமாகக்‌ கருவில்‌ வளரும்‌ 
சாத்தியக்‌ கூறுகளைப்‌ பெறுகிறது. 
பூமித்தாயின்‌ மடியில்‌ குழந்தை தவழத்‌ தொடங்கியதும்‌ புற ஆக்கிரமிப்புகளால்‌ ஆளப்படுகிறது. குழந்தைப்‌ 
பருவத்தில்‌ பிள்ளைகள்‌ ஒவ்வொரு கதையுடன்‌ உங்களிடம்‌ வருவார்கள்‌. உதாரணமாக ஒரு பாலியல்‌ 
வயதுப்‌ பிள்ளை வீட்டுக்கு வரத்தாமதமாகிவிட்டது. அந்தப்பிள்ளை சொல்லாமல்‌ நண்பர்களுடன்‌ விருந்திற்குச்‌ 
சென்றுவிட்டது என்றால்‌ அவரை ஏசக்கூடாது. நாசூக்காக “நீங்கள்‌ உங்கள்‌ நண்பர்களுடன்‌ இணைந்துகொள்ள 
முயற்சிக்கிறீர்கள்‌” எனவோ உங்கள்‌ நண்பர்களை முறிக்க முடியவில்லையோ எனக்‌ கேட்கலாம்‌. நீங்கள்‌ 
அந்த விருப்பத்திற்குப்‌ போகவேண்டும்‌ என்ற முடிவை ஏன்‌ எடுத்தீர்கள்‌? என்பதை நான்‌ விளங்கிக்கொள்ள 
உதவுவீர்களா எனக்‌ கேட்கலாம்‌. 
பிள்ளைகளுக்கு வீடு ஓர்‌ ஆலயம்போல அமைதியான இடமாக விரும்பி ஓடிவரும்‌ புகலிடமாக 
இருக்கவேண்டும்‌. மனதை வருடிக்‌ கொடுக்கும்‌ தென்றல்‌ காற்றாக வீட்டு உறவுகள்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 
தாங்கள்‌ தங்கள்‌ வீட்டில்‌ ஆனந்தமாக இருந்துகொள்ளலாம்‌, பாதுகாப்பிற்கு உத்தரவாதம்‌ வீடுதான்‌ என 
மனஎண்ணத்தை உண்டாக்கவல்லது வீடுதான்‌. மயான அமைதியற்ற வசந்தம்‌ வீசும்‌ இடமாக இருப்பதுதான்‌ 
வீடு. குழந்தைகளின்‌ ஈடூபாடூபற்றி அறியும்‌ ஆர்வத்தை வளர்க்க வேண்டிய இடமாக வீடூம்‌ பெற்றோரும்‌ 
அமைதல்‌ வேண்டும்‌. விதண்டாவாதமாகக்‌ கேள்விகளை வளர்க்கும்‌ இடமாக வீடு அமையக்கூடாது. நுட்பார்ந்த 
சூழலை உடைய இடமாக வீடு அமையவேண்டும்‌. 
குழந்தைப்‌ பருவத்தில்‌ அவர்களைத்‌ தெரிவுகளைச்‌ செய்ய அனுமதிக்கவேண்டூம்‌. அவர்களது வயதுக்கு 
ஏற்ற புத்தகங்களைத்‌ தெரிவு செய்யத்‌ தடையாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும்‌ முரட்டுத்தனமாக இறுக்கமாக 
இருக்காது விளையாட்டு, கேளிக்கைகளில்‌ பங்குபற்றவேண்டும்‌. குடும்பமாகப்‌ பங்குபற்றவேண்டூம்‌. நண்பர்களுடன்‌ 
குழந்தைகள்‌ பங்குபற்றவேண்டும்‌. நல்லனவற்றில்‌ நம்பிக்கை வைத்தல்வேண்டும்‌. 
பெற்றோர்‌ பிள்ளைகளைப்பற்றிய சிந்தனைத்‌ தெளிவை வைத்திருக்கவேண்டூம்‌. அவர்களை அவர்களாகவே 
விளங்கிக்கொள்ள விடவேண்டும்‌. மற்றைய பிள்ளைகளுடன்‌ ஒப்பிடுதல்‌ ஆபத்தை விளைவிக்கும்‌. இது 
பிள்ளைகளிடம்‌ தாழ்வுச்‌ சிக்கலை ஏற்படுத்தும்‌. அவர்கள்‌ வாழும்‌ வளரும்‌ சமூகக்‌ கட்டமைப்பிற்குள்‌ உள்ள 
நடிகர்களாகவே காணவேண்டும்‌. சமுதாயத்தில்‌ பிள்ளைகளுக்கும்‌ முழுப்பங்கு உண்டு என்பதை 
உறுதிப்படுத்தவேண்டூம்‌. பிள்ளைகளது இளமை அனுபவத்தை அவர்களது வாழ்வுவட்டத்தினூடாகப்‌ 
பெறப்பட்டவற்றை “சிறுபிள்ளை வேளாண்மை வீடூவந்து சேராது” என்ற பழமொழிக்கு வலுச்சேர்க்காது 
புதுயுகத்தில்‌ புதியயழமொழியைச்‌ சேர்ப்போம்‌. பிள்ளைகள்‌ திறமையாகச்‌ செயற்படூவர்‌ என்பதில்‌ நம்பிக்கை 
கொள்வோம்‌. அவர்கள்‌ ஆளுமை மிக்கவர்கள்‌ பிள்ளைகளுக்காக நாம்‌ வாழ்கிறோம்‌ என்றால்‌ அவர்களை 
மதிப்போம்‌. அவர்கள்‌ எண்ணங்களுக்கு இடம்‌ அளிப்போம்‌. அவர்களிடம்‌ அதிக சக்தி உண்டு. அதைச்‌ 
சக்தியாக எண்ணக்கூடாது ஆற்றல்‌ மிக்க இளையோர்‌ புதுயுகம்‌ படைக்கின்றனர்‌ என்று அவர்களுக்கு உற்சாகம்‌ 
அளிப்போம்‌. 





ஓ 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


ஊடகங்களும்‌ தமிழ்‌ மாணவர்களும்‌ 
லீலா சிவானந்தர்‌ 


ஊடகம்‌ மக்கள்‌ வாழ்க்கையில்‌ ஒரு சக்தி வாய்ந்த சாதனமாக விளங்குகின்றது. 
சமூகத்தில்‌ பெரும்‌ மாற்றத்தை ஏற்படுத்தக்‌ கூடிய வரலாற்றையே புரட்டிப்‌ போடக்‌ கூடிய 
வல்லமை ஊடகத்திற்கு உண்டு. தற்கால மக்கள்‌ வாழ்க்கை பெரும்பாலும்‌ 
ஊடகங்களையே சார்ந்திருக்கின்றது என்றுகூடக்‌ கூறலாம்‌. 

ஊடகம்‌ என்று கூறும்‌ போது அது பல வகையான தளங்களில்‌ அமையும்‌. ஒரு ஊடகம்‌ 
என்று கூறும்‌ போது அது பெருமளவு மக்களைச்‌ சென்றடைவதற்காக தொடர்பாடல்‌ 
வழியாக அமைக்கப்படும்‌. தொழில்‌ நுட்பங்களின்‌ தொகுப்பைக்‌ குறிக்கும்‌ என 
வரைவிலக்கணம்‌ கூறுவார்கள்‌. 








அவ்வாறான ஊடகங்களாக செய்தித்தாள்கள்‌, சஞ்சிகைகள்‌, வானொலி, 

தொலைக்காட்சி, திரைப்படம்‌ மற்றும்‌ சமூகம்‌ சார்ந்த இணைய தளங்கள்‌, வலைத்தளங்கள்‌, இணைய வானொலி, 
இணையத்‌ தொலைக்காட்சிகள்‌ ஆகியன அன்றாட மக்கள்‌ வாழ்க்கையில்‌ தாக்கத்தை ஏற்படூத்துவன. இவை 
அச்சு ஊடகங்களில்‌ இருந்து முன்னேறி உலகமெங்கும்‌ நொடியில்‌ தகவல்களைச்‌ செய்திகளாகக்‌ கொண்டூ 
சேர்க்கின்றன. 





அன்று வெகுசன ஊடகங்களாக, பொது ஊடகங்களாகக்‌ கருதப்படும்‌ பதிப்பகங்கள்‌, திரைப்படங்கள்‌, 
தொலைக்காட்சி, வானொலி ஆகியன தற்கால தொழில்நுட்ப வளர்ச்சியின்‌ விளைவாகப்‌ பொது ஊடகத்தின்‌ 
தன்மை பெருமளவில்‌ மாற்றத்தைச்‌ சந்தித்துள்ளது. செய்தித்தாள்கள்‌, சஞ்சிகை. வானொலி, தொலைக்காட்சி 
ஆகியவற்றுக்கு இணையான ஊடகங்களும்‌ செய்யக்‌ கூடியதாக இருக்கின்றன. 


“ஹெரால்ட்‌ பெஞ்சமின்‌” என்ற அமெரிக்கப்‌ பேராசிரியர்‌ பொது நோக்கமுடைய இதழியல்‌ துறை ஓர்‌ ஆற்றல்‌ 
மிக்க கருவியாகும்‌. அதன்‌ மூலம்‌ தான்‌ இன்றைய சமுதாயம்‌ அதனுடைய வழிகளை வகுத்துக்‌ கொண்டும்‌ 
தெளிவாக வரையறுக்கப்‌ பெற்ற வளரும்‌ மனித நலன்‌ என்ற இலட்சியத்தை நோக்கி நடை போடுகிறது 
என்கிறார்‌. பொதுவாக ஒரு நாளிதழ்‌ அறிவிப்பதும்‌, கருதுவதும்‌ தான்‌ வரலாற்றுக்கு மூலப்‌ பொருளாகவும்‌ 
வரலாற்று ஆசிரியர்களுக்கு மதிப்புடையதாகவும்‌ அமைகிறது என்கிறார்‌. 





வெகுசன ஊடகங்களுக்கு மக்களைக்‌ காக்க வேண்டிய தார்மிகப்‌ பொறுப்பு உண்டு. சமூக நலனில்‌ அக்கறை 
கொள்ள வேண்டிய கடமை உண்டு. ஊடகங்கள்‌ செய்திகள்‌, நிகழ்வுகளை மக்களிடம்‌ கொண்டு செல்வதுடன்‌ 
அவர்களிடம்‌ மாற்றங்கள்‌ ஏற்படுத்தும்‌ சக்தி வாய்ந்தவையாகவும்‌ விளங்குகின்றன. எங்கெங்கு தவறுகள்‌ 
நேர்கின்றனவோ அங்கங்கு ஊடகங்கள்‌ ஊடூருவி அத்தவறுகளைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ பெரும்‌ பொறுப்பையும்‌ 
கொண்டுள்ளன. ஊடகம்‌ என்று சொல்லும்‌ போது அதற்கென்று ஒரு நெறி உண்டு. ஊடகவியலாளர்கள்‌ 
மக்களோடு தொடர்புள்ள நிகழ்வுகளையும்‌, பிரச்சினைகளையும்‌ விளக்குவதற்கு உண்மையான தகவல்களை 
வெளியிட வேண்டும்‌ என்பது ஊடக நெறியாகும்‌. 


தற்காலத்தில்‌ ஊடகத்துறையில்‌ கடமையாற்றும்‌ நிருபர்கள்‌ தாம்‌ பெறும்‌ தகவல்களையோ, கட்டுரைகளையோ 
தகவல்‌ தொடர்புகள்‌ மூலமாக தொலைதூரங்களில்‌ இருந்து அனுப்பக்‌ கூடியதாக இருக்கிறது. வானொலி, 
தொலைக்காட்சி நிருபர்கள்‌ களத்தில்‌ இருந்தபடியே நேரடியாகத்‌ தகவல்களைத்‌ தருகிறார்கள்‌. நிகழ்வுகள்‌ 
நடைபெறும்‌ இடங்களுக்குச்‌ சென்று களத்தில்‌ இருந்து உடனுக்குடன்‌ நிருபர்கள்‌ மூலமாகத்‌ தகவல்கள்‌ 
மக்களைச்‌ சென்றடைகின்றன. உள்ளூர்‌ மாநில, தேசிய, உலகரீதியான செய்திகள்‌ பல துறைகள்‌ சார்ந்த 
பல விதமான தகவல்கள்‌ உடனுக்குடன்‌ வெளிவரக்‌ கூடியதாக இருக்கின்றது. தொழில்‌ நுட்ப வளர்ச்சி 
காரணமாக ஏனைய துறைகள்‌ போன்று ஊடகத்‌ துறையும்‌ முன்னேறிக்‌ கொண்டூ போகின்றது. அதன்‌ மூலம்‌ 
மக்கள்‌ வாழ்வில்‌ ஒரு காத்திரமான தாக்கத்தையும்‌ ஏற்படுத்துகின்றது. 





இவ்வளவு சக்தி வாய்ந்த ஊடகத்துறையில்‌ எமது தமிழ்‌ மாணவர்களின்‌ பங்களிப்பு மிகவும்‌ குறைவாக 
இருப்பதை இங்கே கருத்தில்‌ கொள்ளவேண்டும்‌. ஏனைய துறைகளான கல்வி, கலை, நுண்கலை, 
விளையாட்டுத்துறை, தற்காப்புக்கலை ஏன்‌ அரசியல்‌ துறையில்‌ கூட காட்டுகின்ற ஆர்வம்‌ ஊடகத்துறையில்‌ 
காட்டுவதில்லை என்பதை ஏற்றுக்‌ கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. 


மூ 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


எம்‌ மொழிக்கும்‌ முதல்‌ மொழியான செம்மொழியாம்‌ நம்‌ தமிழ்‌ மொழியை செம்மையாகப்‌ பேண தமிழ்‌ 
ஊடகங்களும்‌ பெரும்‌ பங்கு வகிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மொழியைப்‌ பேணவும்‌, தம்மைக்‌ 
காக்கவும்‌, தம்‌ சமுகத்தை உயர்த்தவும்‌ ஊடகத்துறை ஒரு சாதனமாகப்‌ பயன்படும்‌. ஆனால்‌ எம்‌ தமிழ்‌ 
மாணவர்கள்‌ இவ்வாறான நிகழ்ச்சிகளில்‌ பங்குபற்றுவதும்‌ குறைவு. ஊடகவியலாளராகப்‌ பரிணமிப்பவர்களும்‌ 
குறைவு. ஏனைய சமுகத்தவர்கள்‌ ஊடகத்துறையில்‌ காட்டும்‌ ஆர்வம்‌ எம்மவரிடையே இல்லை என்று தான்‌ 
கூற வேண்டும்‌. மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள்‌ தொலைக்காட்சி வானொலிகள்‌ ஒழுங்குபடுத்தினாலும்‌ கூட 
மாணவர்கள்‌ பங்குபற்றுவதில்‌ அவ்வளவாக ஆர்வம்‌ காட்டுவதில்லை. 








ஆடல்‌, பாடல்‌, நுண்கலைகளில்‌ தேர்ச்சி பெற்றவர்கள்‌, வாத்தியக்‌ கருவி வாசிப்பதில்‌ தேர்ந்தவர்கள்‌, 
கலைகளில்‌ ஆர்வம்‌ உள்ளவர்கள்‌ ஆகியோரை வானொலி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில்‌ கலந்து கொள்ள 
வைப்பதில்‌ ஓரளவு வெற்றி கண்டூள்ளன. மாணவர்களை  எஊக்குவிக்கும்‌ முகமாக அவர்கள்‌ பங்குபெறும்‌ 
மேடை நிகழ்வுகள்‌, கருத்தரங்கம்‌, பேச்சுப்‌ போட்டிகள்‌. பட்டிமன்றம்‌. பாட்டுக்‌ கச்சேரிகள்‌ நடன நிகழ்வுகள்‌. 
நாடகங்கள்‌ ஆகியவற்றை ஊடக சாதனங்கள்‌ மூலம்‌ வெளிக்கொண்டு வரலாம்‌. இதை ஏற்கனவே ஊடகங்கள்‌ 
செய்து கொண்டு வருகின்றன. இன்னும்‌ அதிகமாகச்‌ செய்ய வேண்டும்‌. 


மாணவர்களுக்கு உதவும்‌ வகையில்‌ கல்விச்‌ சேவை என்ற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து நு த்தலாம்‌. 
வருங்காலத்தைக்‌ கட்டி எழுப்பவும்‌ இன்றைய இளம்‌ சந்ததியினரான மாணவர்கள்‌ வைத்தியம்‌, பொறியியல்‌, 
சட்டத்துறை, கணக்கியல்‌ போன்றவற்றைப்‌ படிக்க ஆர்வம்‌ காட்டுகிறார்கள்‌. இவற்றையெல்லாம்‌ படித்து 
முடித்த பின்‌ தான்‌ இத்துறையில்‌ நீங்கள்‌ படித்துக்‌ கொண்டே அத்தொழில்‌ சில துறைகளில்‌ கால்‌ பதிக்கும்‌ 
வாய்ப்பு உண்டு. பகுதி நேர நிருபர்கள்‌, அறிவிப்பாளர்கள்‌, செய்தி சேகரிப்பவர்‌, நிகழ்ச்சித்‌ தயாரிப்பாளர்‌ 
ஆகிய வேலைகளைப்‌ படித்துக்‌ கொண்டே செய்யலாம்‌. அத்துடன்‌ மக்களுடன்‌ நேரடியாகத்‌ தொடர்பு 
கொள்வது ஒரு அருமையான விடயம்‌. ஆகவே மாணவர்கள்‌ ஊடகத்‌ துறையிலும்‌ தங்கள்‌ கவனத்தைச்‌ 
செலுத்த வேண்டூம்‌. சிறந்த ஊடகவியலாளர்களாக வரவேண்டும்‌. 








அன்பு 


அன்பின்‌ வலிமை உணர்ந்திடுவோம்‌! 
அன்பாய்‌ வாழப்‌ பழகிடுவோம்‌!! 
அன்பால்‌ நட்பை வளர்த்திடுவோம்‌! 
அன்பால்‌ உலகைக்‌ கவர்ந்திடுவோம்‌!! 


உயிர்மேல்‌ அன்பு வைத்திடுவோம்‌! 
ஓவ்வொரு வரையும்‌ அன்புசெய்வோம்‌! 
பயிராய்‌ நட்பு வளர்ந்துயரப்‌ 
பாரில்‌ அன்பை விதைத்திடுவோம்‌! 


நல்ல அன்பால்‌ நட்புவரும்‌! 

நட்பாற்‌ பகைகள்‌ ஓடிவிடூம்‌!! 
இல்லை இதுபோல்‌ வேறொன்று 

என்றும்‌ அன்பைப்‌ போற்றிடுவோம்‌! 


அம்மா அப்பா உடன்பிறந்தோர்‌ 

அயலார்‌ நண்பர்‌ ஆசிரியர்‌ 
நம்மைச்‌ சுற்றி உள்ளோர்மேல்‌ 

நாங்கள்‌ அன்பைச்‌ சொரிந்திடுவோம்‌! 


- அருள்மணி 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


கனடாவில்‌ தமிழ்க்கல்வி வெற்றிபெற....! 


பண்டிதர்‌ சா. வே. பஞ்சாட்சரம்‌ 





தமிழல்லாத மொழியைக்‌ கல்வி மொழியாகக்‌ கொண்ட கனடா போன்ற புலத்து ‘ 
நாடூகளில்‌ பிறந்து வளரும்‌ தமிழ்ச்‌ சிறார்களைப்‌ பொறுத்தமட்டில்‌, அவர்கள்‌ தமிழில்‌ N 
கேட்பதை விளக்கிக்‌ கொள்ளவும்‌, தமிழில்‌ தெளிவாகப்‌ பேசவும்‌, தமிழை விளங்கி ஞி 
வாசிக்கவும்‌, தமிழில்‌ தம்‌ எண்ணங்களை எழுதி வெளிப்படுத்தவும்‌ வல்லமை ட்‌ 
பெறுவதே தமிழ்க்கல்வியின்‌ வெற்றியாகும்‌. ட்‌ 


கனடாவில்‌ 35000 இற்கும்‌ மேற்ப்பட்ட தமிழ்ச்‌ சிறுவர்கள்‌ உள்ள போதும்‌ தமிழ்‌ 
வகுப்புகளுக்குச்‌ செல்வோர்‌ ஏறக்குறைய 15000 பிள்ளைகள்‌ மட்டூமே! 
அவர்களுள்ளும்‌ மேற்கூறிய அடிப்படைத்‌ தகைமையை ஈட்டிக்‌ கொள்வோர்‌ தொகை 
மிகக்‌ குறைவு என்பதே வேதனைக்குரிய உண்மையாகும்‌. இதற்குக்‌ காரணம்‌ இங்கு ர - 

தமிழ்‌ கற்பிக்கும்‌ ஆசிரியர்களின்‌ அக்கறைக்‌ குறைவோ, முயற்சிக்‌ குறைவோ, தமிழ்‌ அறிவு போதாமையோ 
அன்று. உண்மையில்‌ இப்பின்னடைவுக்குக்‌ காரணம்‌ தமிழ்ப்‌ பெற்றோரின்‌ பொறுப்புணர்ச்சி இன்மைதான்‌. 





கனடாத்‌ தமிழ்ப்‌ பெற்றோர்‌ விடும்‌ முதற்தவறு வீட்டில்‌ மட்டுமே தமிழைக்‌ கேட்கும்‌, பேசும்‌, அறிந்து கொள்ளும்‌ 
வாய்ப்பைக்‌ கொண்ட தம்‌ பிள்ளைகளோடூ தாமும்‌ ஆங்கிலத்திலேயே பேசுவதுதான்‌. பெற்றோர்‌ அனைவரும்‌ 
தம்‌ பிள்ளைகளோடு தவறாமல்‌ கட்டாயமாகத்‌ தமிழிலேயே உரையாடி வருவார்களேயானால்‌, தமிழ்‌ 
வகுப்புகளுக்குச்‌ செல்லும்‌ 15000 பிள்ளைகளுமே தமிழ்கற்பிக்கும்‌ ஆசிரியர்களாக நாளை உருவாகி 
விடுவார்கள்‌. இது வரை தமிழ்‌ வகுப்புகளுக்குப்‌ போகாத 20000 வரையான பிள்ளைகளும்‌ தமிழறிதலின்‌ 
தொடக்கப்படியான தமிழ்‌ பேசுந்திறன்‌ கைவரப்பெற்று அநேகர்‌ தாமே முற்பட்டூத்‌ தமிழ்‌ வகுப்புகளுக்கு ஓரம்‌ 
முன்னேற்றமும்‌ ஏற்படும்‌. 








டொச்‌ மொழி தெரியாத ஜேர்மனித்‌ தமிழ்ப்‌ பெற்றோர்‌. நோர்வேஜியன்‌ மொழி தெரியாத நோர்வேத்‌ தமிழ்ப்‌ 
பெற்றோர்‌, பிரெஞ்சு மொழி தெரியாத பிரெஞ்சுத்‌ தமிழ்ப்‌ பெற்றோர்‌, அதாவது ஆங்கில நாடல்லாத நாடூகளின்‌ 
தமிழ்ப்‌ பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுடன்‌ தமிழில்‌ மட்டுமே கதைக்க வேண்டிய கட்டாயத்தில்‌ உள்ளதால்‌ 
அவர்களோடூ தமிழில்‌ மட்டுமே கதைப்பதால்‌ அந்த நாடுகளில்‌ உள்ள தமிழ்ச்சிறார்‌ அனைவருமே அழகாகத்‌ 
தமிழிலும்‌ பேசுகிறார்கள்‌ அநேகர்‌ தாமாகத்‌ தமிழ்‌ வகுப்புகளில்‌ சேர்ந்து தமிழைக்‌ கற்கிறார்கள்‌. உதாரணமாக 
ஜேர்மனியில்‌ பிறந்து வளரும்‌ தமிழ்ப்பிள்ளைகள்‌ அங்கே தமிழ்‌ வகுப்புகளில்‌ கற்றுத்‌ தேர்ந்து, அங்கே இன்று 
265 இளையோர்கள்‌ தமிழாசிரியர்களாக இலவசப்பணி புரிகிறார்கள்‌. 





மாறாக, ஆங்கில மொழி நாடுகளான இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, அவுஸ்திரேலியா போன்றவற்றில்‌ 
தமிழ்ப்‌ பெற்றோர்‌ தாம்‌ இலங்கையில்‌ படித்த ஆங்கில அறிவைக்‌ கொண்டும்‌, ஆங்கிலத்தில்‌ பேசுவதே 
பெருமையென்று ஈனத்தனமாக எண்ணியும்‌ வீட்டிலும்‌ பிள்ளைகளோடூ ஆங்கிலத்திலேயே கதைப்பதால்‌ 
அப்பிள்ளைகளின்‌ தமிழறியும்‌ வாய்ப்பு அடியோடூ பறிக்கப்பட்டு விடுகிறது. இதனால்‌ கனடாவிலும்‌ வாரத்தில்‌ 
2 மணி நேரம்‌ மட்டூம்‌ தமிழ்‌ வகுப்பில்‌ செலவிடும்‌ தமிழ்ப்பிள்ளை தமிழை ஓரளவேனும்‌ அறிய முடிவதில்லை. 


எனவே கனடாத்‌ தமிழ்ப்‌ பெற்றோர்‌ தம்பிள்ளைகளோடூ தவறாமல்‌ தமிழிலேயே கதைத்து வந்தால்‌ 
தமிழ்க்கல்வியானது வளர்ச்சியடையும்‌ மேலும்‌ இங்கு தமிழ்‌ தற்பிப்போர்களின்‌ கடம்‌ உழைப்பும்‌ பயனைத்‌ 
தரும்‌. மேலும்‌ கனடாவில்‌ வாழும்‌ தமிழ்க்‌ கல்விமான்களுக்கும்‌, தம்மை வாழ வைத்த தமிழ்‌ மொழியைத்‌ 
தொடர்ந்தும்‌ உலகில்‌ வாழவைக்க வேண்டிய தட்டிக்‌ கழிக்க முடியாத கடப்பாடு தங்களுக்கும்‌ உண்டு எனும்‌ 
பொறுப்புணர்ச்சி ஏற்பட்டு அவர்களது முதன்மைக்‌ கவனம்‌ கனடாத்‌ தமிழ்ச்‌ சிறுவரின்‌ தமிழ்க்‌ கல்வியின்‌ 
பக்கம்‌ திரும்புமானால்‌ இங்கு தமிழ்க்கல்வி அதியுச்ச நிலையை எட்டூம்‌ என்பது உறுதி. 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


கட்டுரைகளில்‌ நிறுத்தற்‌ குறியீடுகளைப்‌ பொருத்தமான இடங்களில்‌ நிறுத்தத்‌ தவறும்‌ | 
அல்லது தடூமாறும்‌ கட்டுரையாளரை வழிப்படுத்த இக்கட்டுரை முயல்கின்றது. 


நிறுத்தற்‌ குறியீடுகள்‌ கருத்துகளைத்‌ தெளிவுபடூத்தற்‌ பொருட்டூ | 1 
வசனங்களுக்கிடையிலும்‌ முடிவிலும்‌ பயன்படூத்தப்படுகின்றன. அக்குறியீடுகள்‌ | 


நிறுத்தற்‌ குறியீடுகள்‌ (Punctuation Marks) 


- all. கந்தவனம்‌ - 








பின்வருமாறு: 
1. முற்றுப்புள்ளி =~ Full stop.) 
2. காற்புள்ளி - Comma (,) 
3. அரைப்புள்ளி - Semicolon (;) 
41. முக்காற்புள்ளி - Colon (:) 
5. கேள்விக்குறி - Question mark (2) 
6. வியப்புக்குறி - Exclamation mark (!) 
7. மேற்கோட்‌ குறிகள்‌ - Quotation marks/Inverted Commas (“) 
8. அடைப்புக்‌ குறிகள்‌ - Brackets/Parentheses () 
9. இடைக்கோடூ - Dash (-) 
10. பதவுரைக்‌ கோடூ - Hyphen (_) 
1. முற்றுப்புள்ளி 


(2) 


(3) 


இது முற்றுத்‌ தரிப்பு என்றும்‌ வழங்கப்படும்‌. முற்றுந்‌ தரிப்பு பொதுவாக முற்றுத்‌ தொடர்மொழி முடிவிற்‌ 
பயன்படுத்தப்படும்‌. 


உதாரணம்‌: சியாமளா விளையாடினாள்‌. 
சியாமளா மைதானத்தில்‌ தனது தோழியரோடூ விளையாடினாள்‌. 
முற்றுத்தரிப்பு மொழி அல்லது பெயர்க்‌ குறுக்கங்களைக்‌ காட்டவும்‌ பயன்படுத்தப்படும்‌. 
உதாரணம்‌: திரு. (திருவாளர்‌ என்ற மொழியின்‌ குறுக்கம்‌. திருமதி என்பது ஒரு முழுமையான 
சொல்லாதலால்‌ அதன்‌ முடிவில்‌ முற்றுந்‌ தரிப்புத்‌ தேவையற்றது). 
திருமதி வ. இராமலிங்கம்‌ 
ஐ.நா. (ஐக்கிய நாடூகள்‌) 
ஆங்கில மொழியில்‌ இப்பொழுதெல்லாம்‌ தொடர்ப்‌ பெயர்களின்‌ குறுங்கங்கள்‌ முற்றுப்‌ 
புள்ளிகள்‌ இல்லாமலேயே காட்டப்பட்டு வருகின்றன. அந்த வழக்கத்தை நாம்‌ தமிழ்‌ 
மொழியிற்‌ பின்பற்றாமல்‌ இருப்பது நல்லது. பின்பற்றினால்‌ சில சங்கடங்கள்‌ 
ஏற்படக்கூடும்‌. 
உதாரணம்‌: உலகத்‌ தமிழ்‌ வானொலி - உதவா 
எண்ணிக்‌ காட்டவேண்டிய அல்லது வரிசைப்படுத்திக்‌ காட்ட வேண்டிய நிலைமைகளில்‌ எண்களுக்குப்‌ 
பின்னும்‌ முற்றுப்புள்ளி இடம்பெறும்‌. 
உதாரணம்‌: நிதியுதவியோர்‌ 
1. திரு. ம. வித்தியானந்தன்‌ 
திரு. ம. செ. அலெக்சாந்தர்‌ 





2 
Sy. 


2. காற்புள்ளி 
சொற்கூட்டங்களை அல்லது தொடர்மொழிகளைப்‌ பிரித்துக்‌ காட்ட இது பயன்படூத்தப்படூம்‌. 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


உதாரணம்‌: 

(1) குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம்‌, நெய்தல்‌ எனத்‌ திணை ஐவகைப்படும்‌. 

(2) உதாரணமாக, இரு வருடங்களுக்கு முன்னர்‌ பல நிபுணர்கள்‌ அடங்கிய ஒரு குழு, கனடிய அரசாங்கத்தின்‌ 
அதிகாரத்தின்கீழ்‌. நாட்டின்‌ வெவ்வேறு திறமைகளின்‌ அபிவிருத்தியைப்பற்றி ஆராய்ச்சி செய்து தனது அறிக்கையைச்‌ 
சமர்ப்பித்தது. 


குறிப்பு: (1) உம்மைத்‌ தொகையாக வரும்‌ சொற்கூட்டங்களைக்‌ காற்புள்ளி கொண்டூ 
பிரிக்க வேண்டியதில்லை. 
உதாரணம்‌: சேர சோழ, பாண்டியர்‌ 
தாய்‌, தந்‌ைத 
(2) இவை போலவே எளிமையான முற்றும்மைத்‌ தொடர்களையும்‌ பிரிக்க 
வேண்டியதில்லை. 
உதாரணம்‌: (1) கணவனையும்‌ மனைவியையும்‌ இரக்கமின்றிச்‌ சுட்டுக்‌ கொன்றனர்‌. 


3. அரைப்புள்ளி 


(1) ஒரு எழுவாய்த்‌ தொடர்‌ பல பயனிலைகளைத்‌ தாங்கி வருகையில்‌ முன்னுள்ள பயனிலைகள்‌ அரைப்புள்ளி 
பெற்றும்‌ இறுதிப்பயனிலை முற்றுப்புள்ளியுடனும்‌ முடியும்‌. 


உதாரணம்‌: புலிப்படைகள்‌ திட்டமிட்டவாறு முன்னேறின; சிங்கள இராணுவ முகாமைச்‌ சூழ்ந்து கொண்டன; திடீரெனத்‌ 

தாக்கின: யாருமே முகாமை விட்டூ வெளியேற முடியாத வகை வெளிவாயில்களைக்‌ காவல்‌ புரிந்தன; முப்பது நிமிடப்‌ 

போராட்டத்தின்‌ பின்‌ முகாமைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்டன. 

(2) ஏற்கனவே காற்புள்ளியாற்‌ பிரிக்கப்பட்ட வாக்கியத்‌ தொடர்களை வேறுபடுத்திக்‌ காட்டவும்‌ அரைப்புள்ளி 
பயன்படுத்தப்படுவதுண்டு. 

உதாரணம்‌: இந்தப்‌ பயணத்தை மேற்கொள்ள முன்‌ இரு விடயங்களைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்க்க வேண்டும்‌: ஒன்று, 

வானிலை: மற்றையது, செலவு. 








3. முக்காற்‌ புள்ளி 


(1) தலைவாக்கியத்தைத்‌ தொடர்ந்து ஒரு விளக்கம்‌ அளிக்கப்பட வேண்டூமாயின்‌ அத்தலைவாக்கியமும்‌ அதனைத்‌ 
தொடரும்‌ விளக்கமும்‌ முக்காற்‌ புள்ளியாற்‌ பிரித்துக்‌ காட்டப்படும்‌. 


உதாரணம்‌: அந்த வேளையில்‌ நாம்‌ கண்ட காட்சி இது: இரத்த வெள்ளத்தில்‌ ஓர்‌ 
உருவம்‌ துடித்துக்‌ கொண்டிருந்தது. 3.(2) இன்‌ உதாரணத்தையும்‌ கவனிக்கவும்‌. 
(2) பின்வருமாறு, கவனிக்க, உதாரணம்‌ போன்ற சொற்களையும்‌ அவற்றைத்‌ தொடர்ந்து வரும்‌ வாக்கியங்களையும்‌ 
பிரித்துக்‌ காட்டவும்‌ முக்காற்‌ புள்ளி பயன்படூத்தப்படூம்‌. 





4. கேள்விக்குறி ? கேள்வி அடையாளம்‌ 


(1) இது வெளிப்படையான வினா வாக்கியங்களின்‌ முடிவில்‌ நிறுத்தப்‌ பெறும்‌. 
வினா வாக்கியங்கள்‌ இருவகைப்படும்‌. 
(அ) யார்‌, எவன்‌, எவள்‌, எவர்‌, எவர்கள்‌, எது, எவை, ஏன்‌, என்ன, எங்கு, எந்த, 
எப்பொழுது, என்று, எதற்கு, எவ்வளவு, எத்தனை, எத்தனையாவது, எவ்விதம்‌ 
(எப்படி), எவ்வகை (எப்படிப்பட்ட) என்னும்‌ வினாச்‌ சொற்களைக்‌ கொண்டு 
கேட்கும்‌ வினாக்கள்‌. 
(ஆ) ஆகார இடைச்‌ சொல்லைக்‌ கொண்டூ ஆக்கும்‌ வினாக்கள்‌. 


உதாரணம்‌: யார்‌ நாளைய கூட்டத்துக்குத்‌ தலைவர்‌? அவர்‌ வருவாரா? 
குறிப்பு: ஐய வினாக்களுக்கும்‌ பிறர்‌ கூற்று வினாக்களுக்கும்‌ கேள்விக்குறி 
பயன்படூத்தப்படுவதில்லை. 
உதாரணம்‌: மழை வருமோ தெரியாது. 
சாப்பிட்டாயா என்று அம்மா கேட்டார்‌. 


(1) சிலவகை ஐயப்பாடூகளுக்கும்‌ கேள்விக்குறி பயன்படூத்தப்படும்‌. 
உதாரணம்‌: இவர்‌ 1650ல்‌ (?) பிறந்து 1720ல்‌ காலமானார்‌. 


@ 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


3. வியப்புக்குறி ! ஆச்சரியக்குறி 
இது வியப்புக்குரிய கருத்துகளை அல்லது கடம்‌ உணர்ச்சிகளை அல்லது வாழ்த்துகளை அல்லது 
தூற்றுதல்களைத்‌ தெரிவிக்கும்‌ வாக்கியங்களின்‌ முடிவில்‌ நிற்கும்‌. 
உதாரணம்‌: என்ன அழகான காட்சி! 
போடா வெளியே! 
கவனிக்க: வாழ்க! வாழ்க!! வாழ்க!!! என அளவுக்கு மீறிய ஆச்சரியக்‌ குறிகளைப்‌ பயன்படுத்துவது 
பயனற்றதொன்று: தவிர்த்தல்‌ வேண்டும்‌. 





4. மேற்கோள்‌ குறிகள்‌ 

தமிழ்‌ எழுத்தாளர்‌ மேற்கோள்களுக்கு இரட்டைப்‌ புள்ளிகளையும்‌ வாக்கியங்களில்‌ வரும்‌ இவ்வகைச்‌ 
சொற்களைச்‌ சிறப்பித்து அல்லது புறம்புபடுத்திக்‌ காட்ட ஒற்றைப்‌ புள்ளிகளையும்‌ பயன்படுத்துவர்‌. 
உதாரணம்‌: பிரதம விருந்தினர்‌ பேசுகையில்‌, “கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாகத்‌ “தமிழர்‌ தகவல்‌” தமிழ்‌ 
மக்களுக்கு ஆற்றிவரும்‌ சேவை அளப்பரியது” என்றார்‌. 


5. அடைப்புக்‌ குறிகள்‌ 
இவை மேலதிக தகவல்கள்‌, ஐயப்பாடுகள்‌, இலக்கங்கள்‌, நினைவூட்டூம்‌ தகவல்‌, அறிவுறுத்தல்‌ போன்றவற்றை 
வாக்கியத்தின்‌ இடையிற்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ பயன்படூத்தப்படுகின்றன. 


உதாரணம்‌: நான்‌ அவரை முதன்முதலாக 1950ல்‌ (என்று நினைக்கிறேன்‌) சந்தித்தேன்‌. 

மேலை நாடூகளுள்‌ கனடாவிலேயே இலங்கைத்‌ தமிழர்கள்‌ அதிகம்‌ வாழ்கின்றனர்‌ (அட்டவணை 3.2 ஜப்‌ 
பார்க்கவும்‌). 

இவ்விதமாக, கூச்சல்‌ போட்டு (குடிவெறியில்‌ இருந்தவர்கள்‌? அவரைப்‌ பேசவிடாது (பாவம்‌) தடூத்து 
விட்டனர்‌. 


3. இடைக்கோடூ 
(1) இது மேலதிக தகவலை அல்லது குறிப்பை வேறுபடுத்திக்‌ காட்டப்‌ பயன்படுூத்தப்படுகின்றது. 


உதாரணம்‌: பாடசாலை நாட்கள்‌ - அந்தக்‌ காலத்தில்‌ - எனக்குக்‌ குதாகல 
நாட்களாகவே இருந்தன. 

(1) எழுத்தில்‌ ஒரு வேகத்தை அல்லது விறுவிறுப்பைத்‌ தோற்றுவிக்கும்‌ வகையிலும்‌ 
இது கையாளப்படூகின்றது. 





உதாரணம்‌: அபாய ஓலி அலறியது. மக்கள்‌ கடூகி நடந்தனர்‌ - ஊரடங்குச்‌ 

சடடம்‌ அமலாகுவதற்கு முன்‌ தத்தம்‌ வீடுகளை அடைவதற்காக. 
3. பதவுரைக்‌ கோடூ 
நீளத்தைப்‌ பொறுத்து பதவுரைக்‌ கோடூ இடைக்‌ கோட்டின்‌ சரி அரைவாசியாகும்‌. வாக்கியத்‌ தொடர்களைப்‌ 
பிரிக்க இடைக்கோடூ உதவுகின்றது. சொற்களைப்‌ பிரித்துக்‌ காட்ட பதவுரைக்‌ கோடூ பயன்படுத்தப்படூகின்றது. 
இது சொற்களின்‌ பொருளை வலியுறுத்தவும்‌ ஒரு சொல்லில்‌ இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட 
எழுத்துக்களுக்குப்‌ பதிலாகவும்‌ பயன்படூத்தப்பட்டு வருகின்றது. 


உதாரணம்‌: இறைவன்‌ வாலறிவன்‌ - தூய அறிவினன்‌ - என்று போற்றப்படுகின்றான்‌. 
உ-ம்‌ (உதாரணம்‌) ப-ரை (பதவுரை) 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


ALGSSCN வாருங்கர்‌ | 
சிந்தனைப்‌ பூக்கள்‌ எஸ்‌. பத்மநாதன்‌ 


முல்லைச்‌ சிரிப்பை உதிர்க்கும்‌ சிட்டுக்களே! வீணையின்‌ நாதமாய்‌ வீடூகளில்‌ 
ஒலித்துக்‌ கொண்டிருக்கும்‌ நீங்கள்‌ ஓடிவரும்‌ தென்றலாய்‌ மனைகளில்‌ சாமரம்‌ 
வீசுகிறீர்கள்‌. குடும்ப விளக்கு என்ற பாரதிதாசனின்‌ வரிகளில்‌ நீங்கள்‌ எப்படி 
அழகுக்‌ கிளிகளாய்‌ உலவுகிறீர்கள்‌ தெரியுமா? இதனை அறிந்தால்‌ பெருமையாய்‌ 
மகிழ்ந்து போவீர்கள்‌. | 
“இளகிய பொன்‌ உருக்கின்‌ 
சிற்றுடல்‌, இரண்டூ நீலக்கண்‌, 
ஒளிவிடும்‌ பவளச்‌ செவ்வாய்‌. 
ஒருபிடிக்‌ கரும்பின்‌ கைகால்‌ 
அணிதமிழ்‌ உயிர்பெற்‌ றதெங்கே 
அழகொடூ ஆசையும்‌ பச்சைக்‌ 
கிளியினை காணப்‌ பெற்றான்‌” 
எந்த மொழியிலும்‌ குழந்தையைப்‌ பற்றி இவ்வளவு அழகு வரிகளைக்‌ காணமுடியாது. பொன்களை உருக்கியது 
போன்ற உடல்‌. இருநீலக்‌ கண்கள்‌, பவளம்‌ போன்ற சிவந்த வாய்‌, கரும்பு போன்ற கையும்‌ காலும்‌ கொண்டு 
அசையும்‌ பச்சைக்‌ கிளிகளாய்‌ வலம்‌ வருகிறீர்கள்‌. பாரதிதாசனின்‌ வரிகளில்‌ உங்கள்‌ சிரிப்பு மெல்லென 
அதிர்ந்த மின்னல்‌, வாழைக்‌ கொப்பூழ்‌ இமையை விலக்கிய கண்பார்வை, செங்கனி பிளந்த அமுதுள்ள 
சிரிப்புடன்‌ எம்மை மகிழ வைக்கிறீர்கள்‌ என்பதனையும்‌ காண முடிகிறது. 
சிட்டுக்‌ குருவிகளே! பாரதி உங்களை எடுத்த எடூப்பிலேயே “ஓடி விளையாடூ பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது 
பாப்பா” என்றல்லவோ மொழிகிறான்‌. படிப்புக்கு முன்பு ஓடி விளையாடூங்கள்‌ என்ற பாரதியின்‌ புதுமையான 
உணர்வே புதிய ஆத்திசூடி ஆயிற்று. 








பாரதி எதற்காக இப்படிக்‌ கூறினான்‌ என்பதனை எண்ணிப்‌ பார்த்தேன்‌. நீங்கள்‌ விளையாடூதல்‌, முகர்தல்‌, 
உணர்தல்‌, கேட்டல்‌ உள்ளிட்ட புலன்‌ அறிதல்‌ சக்தி பெறுகிறீர்கள்‌. விளையாட வேண்டூமென்றால்‌ வெளியே 
செல்வீர்கள்‌. வெளி உலகத்தினைப்‌ பார்ப்பீர்கள்‌. பலவற்றினை பார்த்துப்‌ பரவசம்‌ அடைவீர்கள்‌. உங்கள்‌ 
திறமையும்‌ உடல்‌ வலுவும்‌ ஒன்றி வளர்ச்சி பெறுகின்றன. எனவே விளையாடூங்கள்‌. தசைகளைச்‌ சுமக்கும்‌ 
இந்நாட்டூக்‌ குழந்தைகளைப்‌ போலன்றி உடல்‌ வலுவுள்ள ஆரோக்கிய குழந்தைகளாக மாறுங்கள்‌ என்கிறான்‌. 
சிட்டுக்களே நீங்கள்‌ விளையாடச்‌ செல்லாமல்‌ தொலைக்காட்சிக்கு முன்னால்‌ பலமணி நேரம்‌ இருக்காதீர்கள்‌. 
அன்பான சிட்டூக்களே! உங்களுக்கு பயனுள்ள காட்சிகளை மட்டூம்‌ பாருங்கள்‌. அதிக நேரம்‌ தொலைக்காட்சி 
பார்ப்பதால்‌ உங்கள்‌ வாசிப்புத்‌ திறன்‌ குறைகிறது; வன்முறை எண்ணம்‌ வளர்கிறது. ஞாபகசக்தி குறைகிறது; 
உணவுப்‌ பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறீர்கள்‌. உங்கள்‌ வீடூகளில்‌ மகிழ்ச்சியின்‌ இலக்கணமே நீங்கள்தான்‌. 
எனவே மற்றவர்களுடன்‌ அன்பாகப்‌ பழகுங்கள்‌, பெற்றோர்களுக்கு மதிப்புக்‌ கொடுங்கள்‌, நல்ல நண்பர்களைக்‌ 
கண்டூபிடித்துப்‌ பழகுங்கள்‌, உங்கள்‌ ஆற்றல்களை வளர்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. 





அன்பான சிட்டுக்களே! உங்கள்‌ மீது அக்கறை கொண்ட பல குழந்தை எழுத்தாளர்கள்‌ பாடல்களை 
எழுதுகிறார்களாம்‌, இறுவட்டை வெளியிடுகிறார்களாம்‌, வர்ணப்‌ படங்களை தயாரிக்கிறார்களாம்‌ நீங்கள்‌ 
கொடுத்து வைத்தவர்கள்‌. இந்த வசதியான நாட்டில்‌ நல்ல தமிழ்‌ படிக்கிறீர்கள்‌. உங்களுக்கு நல்ல மாமா, 
மாமி கிடைத்திருக்கிறார்கள்‌. இந்தத்‌ தமிழ்ப்‌ பூங்காவில்‌ வலம்‌ வாருங்கள்‌, தமிழ்க்காற்றைச்‌ சுவாசியுங்கள்‌. 
இந்தச்‌ சந்தர்ப்பம்‌ மிக இனிமையானது, பெரியது, உண்மையானது. 


அன்பான சிட்டுக்களே! உங்களது ஓய்வினை எப்படியாகச்‌ செலவிடூகிறீர்கள்‌ என்பதை அறிய மாமாவுக்கு 
ஆசை. நூலகம்‌ சென்று புத்தகங்களை எடுத்து வாருங்கள்‌, நல்ல படங்களை வரைந்து பாருங்கள்‌, வர்ணப்‌ 
படங்களிற்‌ பல மடிப்புக்களைச்‌ செய்து பாருங்கள்‌. முத்திரைகளை சேகரித்து ஒட்டிப்‌ பாருங்கள்‌, சிறிய 
நாணயங்களைச்‌ சேர்த்துப்‌ பாருங்கள்‌ இதனைச்‌ செய்தால்‌ மெய்மறந்து போவீர்கள்‌. நீங்கள்‌ வருங்கால 
மேதைகளாகவோ. விஞ்ஞானிகளாகவோ வர ஆசைப்பட்டால்‌ இப்போதே இதனை ஆரம்பியுங்கள்‌. அங்கங்களை 
இழந்தவர்கள்‌ பலர்‌ எவ்வளவோ திறமைசாலிகள்‌. நல்ல அங்கங்கள்‌ கொண்ட நீங்கள்‌ பல ஆக்கப்‌ பணிகளில்‌ 
ஈடுபடலாமே! 


ஓ 


தமிழ்ட்பூங்கா கதம்பம்‌ 2017 


மாமா, மாமி உங்களுக்கு அருகில்‌ உள்ளார்கள்‌. உதவியைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. 


எங்கள்‌ சமூகத்திற்கு நல்ல கவிஞர்கள்‌, எழுத்தாளர்கள்‌, விளையாட்டூ வீரர்கள்‌, தமிழ்‌ அறிஞர்கள்‌ நிறையவே 
தேவைப்படூகிறார்கள்‌. மற்ற சமூகங்களைப்‌ பார்த்து நீங்களும்‌ முன்னேறப்‌ பழகுங்கள்‌. உங்கள்‌ ஓவியங்களை 
நூல்‌ நிலையத்திலும்‌, வைத்திய நிலையத்திலும்‌ வைத்து அழகு பாருங்கள்‌. உங்களால்‌ முடியும்‌. துணிந்து 
செயல்படூங்கள்‌. 


அன்பான சிட்டுக்களே! வன்னி நிலப்பரப்பில்‌ கருகிப்‌ போன முல்லை மொட்டுக்களை நினைத்துப்‌ பாருங்கள்‌. 
அவர்களைக்‌ காணவே முடியாது. வெள்ளை வெளேரென்ற சீருடையில்‌ கழுத்துப்‌ பட்டி அணிந்து மடித்துக்‌ 
கட்டிய இரட்டைப்‌ பின்னலுடன்‌ படிக்க வந்தவர்கள்‌. “இலக்கியா என்று தொடங்கி கலஞ்சுதாயினி” என்ற 
சிறுமி வரையில்‌ எத்தனையோ சிட்டுக்கள்‌ கருகிப்‌ போயினர்‌. நீங்கள்‌ எவ்வளவு கொடூத்து வைத்தவர்கள்‌. 
நல்ல உணவு, படுக்கை, பொழுதுபோக்கு, பாடசாலை என மகிழ்ச்சியாக உள்ளீர்கள்‌. அருள்‌ மாமாவும்‌, 
யோகா மாமியும்‌ உங்கள்‌ வளர்ச்சியில்‌ மகிழ்ந்துபோயுள்ளனர்‌. அவர்களுடன்‌ குதூகலியுங்கள்‌. 


சிட்டுக்களே! உங்களிடம்‌ சிறிய ஒரு படிப்பறை, நூலகம்‌ உள்ளதா தெரியவில்லை. இன்றே ஒரு நூலகத்தை 
சிறிய அளவில்‌ உண்டாக்குங்கள்‌. எதிர்காலத்தில்‌ நீங்களே திகைக்கும்‌ அளவிற்கு நூல்கள்‌ சேர்ந்து விடும்‌. 
எத்தனையோ தேவையற்ற பொருட்களை அடுூக்கி அழகு பார்க்கும்‌ அப்பா அம்மா ஆகியோரிடம்‌ அன்பாக 
கேட்டு ஒரு நூல்‌ நிலையத்தை ஆரம்பியுங்கள்‌. 





அன்பான சிட்டூக்களே! நிரப்பப்பட்ட பொதியுறைகள்‌ போல்‌ இருக்கிறீர்கள்‌. புதிய காரியங்களைக்‌ கற்றுக்‌ 
கொள்கிறீர்கள்‌, ஆராய்ந்து பார்ப்பதில்‌ ஆர்வமாய்‌ இருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ சரியான இலக்கினை அடையும்‌ 
அம்பு போன்றவர்கள்‌. உங்கள்‌ பெற்றோர்‌ உங்களை திறமைசாலிகளாக உருவாக்கவே விரும்புகிறார்கள்‌. 
உங்கள்‌ அழகை ரசிப்பவர்களும்‌ பெற்றோர்கள்‌ தான்‌. பெற்றோர்களிடம்‌ அன்பைப்‌ பொழியுங்கள்‌, அவர்கள்‌ 
மகிழ்ச்சியில்‌ தோய்ந்து விடுவார்கள்‌. உங்களது விருப்பமான சங்கீதம்‌, இணையதளம்‌. நூல்கள்‌ பற்றி எல்லாம்‌ 
கதையுங்கள்‌. 


அன்பான சிட்டூக்களே! உங்களுக்கு விருப்பத்திற்குரிய நண்பர்களைத்‌ தெரிவு செய்து அவர்களுடன்‌ பழகுங்கள்‌. 
நீங்கள்‌ தமிழ்ப்பூங்காவில்‌ அழகாக வாழ்கிறீர்கள்‌. அங்கு அருமை மாமாவும்‌ மாமியும்‌ வலம்‌ வருகிறார்கள்‌. 
அவர்களுடன்‌ நீங்களும்‌ சேர்ந்து வலம்‌ வாருங்கள்‌. நல்ல தமிழ்‌, நல்ல பேச்சு, நல்ல எழுத்து, நல்ல உச்சரிப்பு, 
நல்ல பழக்கவழக்கம்‌ எல்லாமே அங்கு கிடைக்கும்‌. இதனை தாராளமாகப்‌ பெற்றுக்‌ கொண்டு நல்ல 
பிள்ளைகளாக வாழுங்கள்‌. 


குடும்பம்‌ 
பெற்று வளர்ப்பவர்‌ என்‌அம்மா 
பேணிக்‌ காப்பவர்‌ என்‌அம்மா 
பற்று மிகுந்தவர்‌ என்அப்பா 
பாசம்‌ சொரிபவர்‌ என்‌அப்பா 


பாட்டன்‌ பாட்டி எமக்கினிய 
பாட்டும்‌ கதையும்‌ சொல்லிடூவார்‌ 
வீட்டில்‌ வெளியில்‌ விரும்பியதை 
விரைவாய்ப்‌ பெற்றே தந்திடூவார்‌ 
அண்ணா அக்கா தம்பியுடன்‌ 
அழகிய தங்கை எல்லோரும்‌ 
அன்பாய்க்‌ கூடி வாழுகிறோம்‌ 
அனைவரும்‌ சேர்ந்த குடூம்பமிது. 


- அருள்மணி 


@ 


தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


நன்றி நவிலல்‌ 
* தமிழ்ப்பூங்காவின்‌ 20 ஆண்டூ நிறைவை நாம்‌ சீராகவும்‌, சிறப்பாகவும்‌ கொண்டாடுவதற்கு உதவிய அனைத்து 
உள்ளங்களுக்கும்‌ எமது உளமார்ந்த நன்றி. 


* எமது கடந்த காலச்‌ செயற்பாடுகளுக்குப்‌ பக்கபலமாக இருந்த அறிஞர்‌ பெருமக்களுக்கு எமது தகைசான்ற 
நன்றி. 


* தமிழ்ப்பூங்கா தனது 20 ஆண்டுப்‌ பயணத்தை நிறைவுசெய்யத்‌ துணையாக இருந்த அமைப்புகள்‌, பெற்றோர்‌. 
ஆசிரியர்‌, ஆர்வலர்‌ அனைவருக்கும்‌ இதயம்‌ நிறைந்த நன்றி. 


* தமிழ்ப்‌ பூங்காவின்‌ செயற்பாடுகளைச்‌ சமூக மட்டத்திற்கு எடுத்துச்செல்ல உதவிய ஊடகங்கள்‌ 
அனைத்திற்கும்‌ எமது நன்றி. 


* இது எனது பாடசாலை என்ற உணர்வுடன்‌ தமிழ்ப்பூங்காவுடன்‌ இணைந்து செயற்பட்டூவரும்‌ மாணவச்‌ 
செல்வங்ளுக்கும்‌ எமது நன்றி. 


**93.12-2017 விழாமலர்‌ கதம்பம்‌ இற்குப்‌ பெறுமதிசேர்க்கும்‌ கட்டுரைகள்‌ தந்துதவிய அறிஞர்‌ பெருமக்களுக்கும்‌ 
எமது நன்றி. 


* விழாவிற்கு வாழ்த்துச்‌ செய்தியை வழங்கி எம்மை உற்சாகப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்‌, நகரசபை 
அங்கத்தவர்‌, கல்விச்‌ சபை உறுப்பினர்‌ அனைவருக்கும்‌ எமது நன்றி. 


* விளம்பரதாரர்க்கும்‌ எமது நன்றி. 


* ததம்பம்‌ 20 ஆண்டுமலரை அழகுற வடிவமைத்து நூலாக்கித்தந்த சாமந்தி பதிப்பகத்தாருக்கும்‌ எமது நன்றி. 


தமிழ்மொழிக்‌ கல்வியில்‌ பயன்படக்கூடிய இணையத்தள முகவரிகள்‌ சில: 


மழலைக்‌ கல்விக்கான இணைத்தள முகவரிகள்‌: 
www.tamilvu.org 
www.thamizham.net 


http://epallikoodam.org/ 
இணைய நூலகங்கள்‌ 


http://noolaham.org/ 

www.chennailibrary.com 

அகராதிகளும்‌ நிகண்டூகளும்‌ கலைக்களஞ்சியங்களும்‌ 
www.tamillexicon.com 
http://www.thozhilnutpam.com/ 


https://ta.wiktionary.org/wiki/ 
www.tamildict.com 











தமிழ்ப்பூங்கா கதம்பம்‌ 2017 


பிள்ளைகளின்‌ முதல்‌ ஆசிரியர்‌ பெற்றாரே.... 


பிள்ளைகளின்‌ முதலாசிரியர்‌ என்ற முறையில்‌ பெற்றோர்‌ தொடர்ந்து சீராகத்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு நல்ல 
உதரணமாக இருக்க முயற்சிக்கவேண்டும்‌. பெற்றார்‌ என்ற முறையில்‌ அவர்களின்‌ ஈடூபாடும்‌ பக்கபலமும்‌ 
அவர்கள்‌ பிள்ளைகளுக்கு வாசிப்பதிலும்‌. எழுதுவதிலும்‌ இருக்கும்‌ கவர்ச்சியிலும்‌, அடையும்‌ சாதனை 
களிலும்‌ விளைவு உண்டூபண்ணுவதாக இருக்கும்‌. வாசிப்பதிலும்‌, எழுதுவதிலும்‌ உங்களுக்குள்ள சொந்த 
ஈடுபாடு பிள்ளையிடமும்‌ பாதிப்பை ஏற்படுத்தும்‌. 

(இப்பகுதி ஒன்ராறியோ கல்வியமைச்சின்‌ பிரசுரத்திலிருந்து பெறப்பட்டது. நன்றி.) 








உதவிடூவோம்‌ 


இல்லை என்று வருவோர்க்கு 
என்றும்‌ விரும்பி உதவிடுவோம்‌ 

எல்லை இல்லா மகிழ்வோடூ 
ஏழைக்‌ குதவப்‌ பழகிடுவோம்‌ 


வசதி இல்லா மக்களுக்கும்‌, 
வாய்ப்புக்‌ கிட்டா நம்மவர்க்கும்‌. 

உதவி செய்து மகிழ்ந்திடுவோம்‌ 
உண்மை அன்பைக்‌ காட்டிடுவோம்‌ 


சொந்த மக்கள்‌ துயர்போக்கத்‌ 
துணையாய்‌ நாங்கள்‌ இருந்திடுவோம்‌ 
வந்த மண்ணில்‌ ஒற்றுமையாய்‌ 
வாழ்ந்து நல்லது செய்திடுவோம்‌ 


சிறிது சிறிதாய்ச்‌ சேர்ப்பதற்குச்‌ 
சிறிய வயதிற்‌ கற்றிடுவோம்‌ 
வறிய மக்கட்‌ குதவிமனம்‌ 
மகிழும்‌ பண்பைப்‌ பெற்றிடுவோம்‌ 


- அருள்மணி 













Swaralaya Music Academy 
7] கர்நாடக சங்கீத, பண்ணிசை வகுப்புகள்‌ 
| New music classes are starting now by experienced graduate teacher. 

_ (Small groups) ES 
விஜயதசமியை முன்னிட்ரு (5 வருடா்களிற்கு 6மேறப்பட்ட 
அனுபவம்‌ வாய்ந்த பட்டதாரி ஆசிரியையினால்‌ (H.F.C Colombo) புதிய 
கர்நாடக சங்கீத. பண்ணிசை வகுப்புக்கள்‌ ஆரம்பமாகின்றன. 



















திருமதி. காந்தினி சம்பந்தன்‌ 
(Dip.in Music -University of Jaffna & Teachers Grade) 


416-283-1389(H) 647-278-7742(cell) 
_ Morningside and Ellesemere 

| 9" line and 14" Ave (MARKHAM) 

_ Salem & Gillette (AJAX) 

ட 10 LINE & Main st (Stouffville) 






கலைநிகழ்ச்சிகள்‌, போட்டிகள்‌ ' 
ஆகியவற்றுக்கு । விசேடமாக 
= - பயிற்றுவிக்கப்படுவர்‌... 













தனி னி of ச 
‘SIMBA. அய 11 கடி 


Suresh Tharmalingam AMP” 
(Mortgage Agent - Lic # M080] 071' ்‌ 
(Mortgage Brokerage Lic #10216) 


Direct: 416 801 3863 (FUND) 
sureshfund1@gmail.com 


www.sureshfund.com 
b Rese al ees comnen > Ist and 2nd Mortgages 


நரன்‌ 7) vow: tous 2! 
416 80135865 













ஆ scotiabank’ (று கக Trust 









WLATU RATS | 
PROFESSIONA! CORPORAT ‘ON. 


MARTE RET PRIGTERSIOMAT Ag 


"AUG 

* ஆ இடை சோ கம 
“வசத 847 hea 
“ய ல்‌ அடர உ ட ச 3 
SON te OLE SIP SERVICES 
உக கடட நல TAAES 
PRR Ae. TAS 
“ட்ட அர்ப்‌ PUAN IMS 
“ட ரு AOS 

PAT யாகி 

. BOOK EE ன்‌ PING 


ee oy Pearman 3, © ees 
ப கோ 4. ட. ட்‌ 
fe ட i dears 


ட வோட அவா 


colour contact lenses to 


Meet the optician 

and receive your 

glasses within an 
change the colour of your eyes 


wo 
P25 
5 
® 
= 
26௨ 
Ce 
௦6 
த 
ae 
: x< 
36 
422 
௦2 
Qo 
sade = 


G€Ye EXAM 





Passmore Ave. 


EGLINTON AVE 


3351 Markham Road 
(Markham & Steeles) 
Toronto, ON M1X 0A6 
419-297-9903 





ப்‌ 0 ய₹1)1₹ (46 - 96 
D2DIUIPIN|IDU MMM | ய௦2:110ய0பு௫401010 


9€94-188-917 | 111*-668-911 


92109] PparinAy-eyppis ப। 912/012௦0 
(ued) 249 “(JOD)SW¥d 1063) ப4 4298 
படயூமய பு, பய 


1/0774.2221 JDGLIG IG) 17.28 241 


00 


"pwaudigOnnaGmosiio (மவ மயா meh 02061௦மரர கசாமி wahn@e ஈதர்‌ சவா 
"Sassejo jeooesd ay} pue Ssesinod epadnAy 90 SUNI 31419 INIJEN 


‘ajdoad papeeu au} 10} sdoysyiom 
uoybipdeid ௦0310 PUD aspasip 31ப௦.1ப3 (8௦00 998405 joseUeb 
ய ப509 9/0 am 08|4 006005 ப। Dparindy 921200 ௦) esuerr] ௨0௨8 
௦1 91890 | /6 5966] 009௩49 Ul 99௨002 9122010592 PUD 984002 ௦0௦1012 1௦) 


995009] 91/01 |0 10} (ய௦ய0௦ பு 80௦ய மீ & 
== Shuryrojs ॥0199/0ய0) pun says 310/0 5 


9189 aqnig 9 9/0) 00) 8 

Adniayy afinssow pun AdniayjoisAyg ஈ 
(யவ ainpundnry ௩ 

யம மயயமும 9 Dpanindy 5 


OSH OG UCD SIONS (ய ॥88]ர GMOS ய SIUCINSU! SEAL [ர 
‘TOMIETYNO 202 WIEST Gy Tiuveeckomwys 
ஐலா ராள்மே 9 IMeioP Gye nuecGn mycin 
eWeY ௮ 2102418807 eUupPpIsS கீ) 
qeyay ஒ epaainhy f 





/pog அத்தி 1117 doys 10025. ௦151௦2 ௦10௦ ஐ915001 INOA 


847₹-ர82-008-] :xe4 


€0S2-609-9 LP 


Wor ApogojnpjJUuDHOjul 


EVE dLW ‘NO ‘UBNOJOGIDDS 
SAUG OUIJUBSOZ CE 


LTSt-TSV-9TP 
ICKONA As hs 


& yjoog Apbids pajpay 210213) 9 
$ஓயபு2௦10 யம) Apogiun 15107 ஓய புய peddinb3 


கய மிட HL dO 31: 

ALNG NO NVIDINHD41 G3SN3DI1+ 
JONVNALNIVW 872௦ TIN 

SJINVdWOD JDNVANSNI 11V HLIM ONINYOMe 
SMYOM LNIVd ALIIWNO 800046 - 
917239 NOISITIOD OLNV 31471414௦3 


WBUDUT 199120 [87126 ஐ 26122 6 
09௦௫௨௦0௦௯௩ (இர ய இ 44044 8009 
TOPWDeyWOSure ஊபாலலற (865 0ஊய 6 


கட்சிய 


42௦9௦ டட டம௦ MMM 


3214318342 JO SYWIA 06 83௦ 





ETcv TLE OTP: Id 


(aanejuasaiday 59169) WRAPAISPUIP 


ns V 


WArUMNd@e மாலு 
௮929] UL19} 9001 10 31019 10] 601101] UI 


916[1646 91001 uoneoea, ™ ஈ* 


11 பபப! 


ய மாம மயயமாம of 
BP படிய : ௫110919110 


MOLTO TOR டாய 


ஙமழூமாம மம்மு 


டு COUN TL 00 பபப 


oan 





பி) 


100 0௦ 6 MOLI Pow [01 
Giwoung 9868].10]ழு MIGGia ஐம்ற *லாயயாம 0 


| 


ட 
ம்பி 





| 


Ses 


- % > , டட 


ழம்‌ 


[250500 pay 02/௭0 020202 0ய | 
950100 லு] (18) யமாக 


௫ த்து. 


wy 


| = 
[Ma 
wl 


0024-986-914 : Xe | 0891-66-94 : 191 


290811 NO “180௦100639 6) 4 HUN 1523 969 Youly 6126 
கழு iweteyte we sysut red ரா00ர மகார ஈடா 
iSinrs 80௪௩ ரய Tu weve (88௯௪ were 


$ய9] HID | SHIYS | s}INg Ue; | siqolung | seeing Buippe/A 
9909/949[ 029107 | sting 89100] | 9176 DBueyey | seeing Aouny 


NOIHSV3 8 d3ISNVUL AINOW ‘STW 


ட 
ர ரமவேவு தா நுநித க 
PEKow le 
ராமா 
0920 ieee 
ஏர 
Tinuwerwd ஐஙே 
[22௯06 0௨ங5 


Pe ய்யும்‌ 
ise மாம: 059௫ 





SHIM | Kawony jo saMod திப்ப ப பபப 





py AD|AIDseyY MMM :09// | DY MD|AIDSexO)DAIDsay :[மய3 SELL LSS 9LP 50) CELL (669 ‘IAL 
LZ GLW OUDIUE YBnosoqunrg '602 81105 ‘pooy ய௦ட01 6981 
WRAINMiCE இகம்‌ சய ௭0௫ 
150023 0%9ழியரூமு “ரய 2 *ரர1ுங(2 “Fins 
CHE LUME (மம்‌ 1லா(ுச22 'ரம்புச்ன்‌। ௩௫ம்‌ ‘coyns ழ்‌ 
மஓவாட் 15 யாழ்‌ மஸ்‌ CULT WE? 
AGO “PRU ராறு aeeino “டுற 
WHPOPWPD ஒள ஐய 





asajeyuls pue பு௮ம்ய3 wey யு 906166 621626 





ப௦0631/0047/ diysuosuods ‘esi, 4905 “6516, 5101151/, 
MV'T டாமா 





92/95 44610 பு “8316600147 “490017 JO 19/௦௮ ‘SIM ‘ a 7 


Ri 192 ச fi 
MV FLVLSA அத்‌ ky தட்ப பதச்‌ ப்‌ 
uonesodsoou 899ப1819 “96261100 9 91259 ‘aseyoing |610-9யய௦௦ ஓ 6110901590) த்‌ ரப படல்‌ Ba et பமல ale ட gh Tegra 
க 4 க்கி! பசி க்‌ ன்‌ 
Seta: பபண்கள்‌. ac og எ 1009. க்‌ 
4920 3212 வ 3 ‘Wes 9 duL/dig “ய(610 WoL 920௦9 3ப201004 ௮1210௦, 4௦0௦ BE akinahe பரத has de 
நீ திக்‌ fei அதி . ; 2 ட நிதிய 5 baad 


அடும்‌ TVNOSUd 
103191105 pue Jaysiiieg ere 








வனக வைகை ei i Ciba [ ட்டார்‌ 
 நுணதரமனார மாரனரு ae WEED ரு ட 
| 1௦ 331440 (031 பப்‌ ல்‌ 
்‌ ட டடத னு ih பா்‌ a oer @EFiuro ae oh ட்டம்‌ 
ம்பு aie ராடி எ . தத்‌ ae 





ம. ர. ding ராவ்‌ பு ooo பப்ப ae 

பதின்‌ இபோ  ghmmeotede@g “ப ப டா 
அத்த பரி ப 02 1 அவவ சவ்‌ ற படட 
ss fn பஜர்‌ a நட்‌ [ ல adie ee tol ee ட்‌ 


௫௬4. ஸ்‌ 1] 








CEL6-698-LV9 JIE}JUODH | | 

(339 5191101005 “99909 - 
099 “5919-௦5 “56/09 139ய/ஷயு 2946-4 GAC “௦151251591 பர “YSeAA ‘USAC 19}SeOL ஷு 
19௦௦2 991/4) 196 990௦5 191560) 9௩௦௩௦12321 “5 ‘seusig ‘Sueg puke 5104 Jaysemysiq 
‘U9AOC “9௩௦16 1010901119) ‘Id 91) ‘anoequeg ‘qn|L JOH 991280 ௨1] இ S}eOg ॥6யஓ). 






099ப noA {je பு1//. 0901-௦0 அர.) ase NOA pue 1039 [Jam 49௩ SI 19931 506105 ay 





BWOH JO 592ப91ப9-ய௦5 90) Jo | Aofuy no, aul} 9ய65 ay} 16 Spuais4 ஓ AjlWie4 YUjIM ௦0௦05) jeay e ௮13] 





௮6] BY} JO MaIA [NJANeag 





499q இ BulyoojsaAG MOPUIAA UUM JOO|JUIeEW 81௦100 


"JOJEAA JO 3) OOL J9A0 YUM 4261-4 
JUI|JIOXJ 519௦ 3] "UOJWOD ஓ ADEA 916ய10 Bulyaas spualsy ஒ 9916] 10) 9D1IOYD [690] ay} 51 3] 





க 
Aa ட ட - 


Py 





(09916 ued 910094 91 — WOOIYsSeNM Z ‘Wooupag ௦) 
0}U01O] 169 906105 UO 196/4 PO2JCAOUDY 4991 





J) LL LJ iui 


Since 1997 Thamil Poonka 
Tamil Class 

Teachers Training 

Tamil Reading Club 

Youth Leatlershij Session 
Career Planning 
Counselling 

Yoya Class & Yoya Therayiy 
Art & Crafi 

Kitls Music Class 

Home Work Class 

Spoken English 
Setiiement Services 


THAMIL POONKA 


3001 Markham Road #21, 
Scarborough, ON. M1X 1L6 


647-378-3006, 647-706-6123 


www.thamilpoonka.org 
thamilpoonka@gmail.com 











647-378-3008 
647-706-6123 





tA LAAT OO RA. ட 


Saba Arulsubramantent nar \. ரீ 
Founder / Chair 


Yoga Arulsubramaniam M.Sc. Dip. in Montessori 
Program Manager / Principal 











